ஸ்ரீமதி 


ஓர் : 


தமிழ் நாடகம் 


AL 


( Social Drama ) 


திருச்சினாப்பள்ளியிலிருக்கும் 


( First Grade Pleader ) 


வக்கீல் எஸ் . ராமஸ்வாமி அய்யர் பீ . ஏ 


அவர்களால் இயற்றப்பட்டது . 


முதல் பதிப்பு . 


TEPPAKULAM : 

: 


JEGAM & Co., DODSON PRESS . 


1916 


pried Copy Right] 


விலை அணா 12 . 


All Rights Res 


-ہوا 


0 - ன்பே 


நாடக பாத்திரங்கள் 


( + 


E6 


1. - சுந்தரய்யர் -- ஓர் தனிகர் 
2 . நாக ராஜய்யர் -- ஓர் தனிகர் 
3. சுந்தரராஜய்யர் - ஓர் தனிகர் 
4. புருஷோத்தமன் - சுந்தரராஜய்யர் அண்ணன் மகன் 
5. சந்த்ரசேகரன் - சுந்தரராஜய்யர் வேறு 

[ அண்ணன் மகன் 
6. சூரிய நாராயணன் - புருஷோத்தமன் 

( சினேகிதன் , தனிகன் 
7 . ராமநாதன் -- சந்த்ரசேகரன் சினேகிதன் 
8. ப்ரதாபசிங்- போலீஸ் இன்ஸ்பெக்டர் 
9 . உக்ரவர்மன் --- ஜயில் சூபரின்டெண்டன்ட் 

கிரீசய்யர் - ஜட்ஜ் 
11. ஸ்ரீமதி - நாகராஜய்யர் பெண் 
12. சுந்தரி - ஸ்ரீமதியின் தோழி 
13 . கமலினி --- சுந்தரய்யர் மனைவி 
14 . வேணி - சந்த்ரசேகரன் வைப்பு பெண் 
15 . ஷண்முகன்- சந்திரசேகரன் வேலையாள் 
16. தயாகரன் வேணியின் மீது ஆசையுள்ளவன் 
17 . விசுவேசுவரர் பாங்கு மானேஜர் 
18 . பாரிஸ்டர் --கிருஷ்ணறாவ் 
19 . பாரிஸ்டர்-- சாமிநாதய்யர் 

மற்ற பாத்திரங்கள் சமயம் போல் . 


10 . 


( 


இடம் - ஸ்ரீரங்கனாதபுறம் . 


6938 


MAMAMOPAON 
* 4. V. SWAMINATHNYAI 
LORO 
VIRUVANMIVUR 
, MADRAS 


DEDICATED 


TO 


MY FELLOW -MEMBERS 


OF THE 


RASIKA RANJANA SABAH 


( THE RISING AMATEUR DRAMATIC ASSOCIATION 


OF TRICHINOPOLY ) 


WITH WHOSE NOBLE ENDEAVOURS 


TO PURIFY AND ELEVATE THE 


INDIAN STAGE 


AND CONTRIBUTE TO THE DEVELOPMENT OF THE 


HISTRIONIC ART IN THE COUNTRY 


THE AUTHOR HAS BEEN IN A HUMBLE MANNER 


ASSOCIATED . 


6938 


PREFACE 


AS a humble student of the Tamil literature I have been 
occasionally contributing serial stories and short dramas to 
journals . It was not my desire till now to put myself before 
the puplic in the position of an author and publish a book , but 
my friends in the Rasika Ranjana Sabah of Trichinopoly 
which has for its object the cultivation of the histrionic talent 
in the members and the bringing about of a true and correct 
appreciation of the stage , desired that I should come out with 
Diy publication which in their goodness they have encouraged 
me to think is good for publication and I could noi afford to 
resist the advise of my fellow - workers in the field of the his 
trionic art and literature . 

In bringing about this publication I have had before me 
the criticism that some dramas are readable but not stageable 
ind that some are stageable but not readable , and I have tried 
to make my play both readable and stageable . 

Social dramas of this kind present peculiar difticulties in 
being adapted for the stage and how far I have succeeded in 
iny attempt the public will be able to judge. 

This is my first attempt and I shall highly value criticism 
which will enable tu attempt further publications with 


nie 


Success . 


With a view to economise time, if desired , in staging this 
play , I have given a list of the portions which may be omitted . 

My thanks are due to my friends of the Rasika Ranjana 
Sabah for the encouragement they have given me in this at 
tempt and to Messrs Jegam & Co. , Proprietors of the Dodson 
Press , Trichinopoly , for the prompt and expeditious manner 
in which they did the printing and for the neat execution of 
the book . 

I shall be happy to give the necessary permission to stage 
this play to any one applying to me for it . 


S. RAMASWAMI AIYAR . 


Portions which may be omitted , if desired , in staging this play . 


Act. 


Scene. 


PORTION TO BE OMITTED . 


I 


1 


Pages 1 , 2 , first 8 lines page 3 , last 22 lines page 6 . 


5 


The whole . 


6 


Last 7 lines page 28 and subsequent portions . 


II 


2 


Last 29 lines page 38 . 


3 


The whole . 


5 


No. 


! 


6 


Last 2 lines page 47 , page 48 , first 10 lines page 49 


II 


The whole . 


Do. 


IV 


1 Last 5 lines page 96. pages 97 , 98 , 99 , and first 28 

lines page 100 . 


2 


The whole . 


3 


Last 25 lines page 106 , page 107 and first 10 lines 
page 108 . 


4 


The whole 


Do. 


8 


Du . 


3 


Do. 


5 


Do. 


உ 


ஸ்ரீ மதி 


அங்கம் | 


- காட்சி 1 . 


சுந்தரய்யர் வீடு . கலியாண ஊஞ்சல் , கலியாண 

இறைச்சல் , 
பெண் மாப்பிள்ளை ஊஞ்சலில் உட்கார்ந்திருக்கிறார்கள் . 


ஒருவர் . சத்து , இதென்ன சந்தை இறைச்சல் போல் , அம்மா 

ஏதாவது பாடக்கூடாதா . 


கமலினி . விசாலம் நீ ஏதாவது பாடு . 


விசாலம் . எனக்கு தொண்டை கட்டிக்கொண்டிருக்கிறதே மாமி . 


கம . காமாக்ஷி நீ பாடேன் . 


காமா . எனக்கு 


ரண்டு நாளாய் ஜொரம் மாமி . 


கர்னா 


( மறுபடி இறைச்சல் ) 
பெரியவர் . அம்மா பொண்ணு நீ பாடம்மா உன் பாட்டு 

டகமாயிருந்தாலும் இந்த காலத்து பொடங்கள் ஆயிரம் 
பிகு செய்து கொண்டு , ஆருமுனியா ஜடா முனியா 
அதொன்னை வைத்துக்கொண்டு துலுக்கன் பாட்டையும் 

பைராகி பாட்டையும் பாடுவதைவிட , நன்றாயிருக்கும் . 
அம்மா பொண்ணு . ( தான் ஒரு பக்கம் இழுக்க, 

இழுக்க, ராகம் வேறு 
பக்கம் இழுக்க ) . 


2 


ஸ்ரீமதி 


பைரவி . 


யாராவது 


LJIL 


லாகா 


கங்கா தரங்க கமனீய ஜடாக லாபம் 
கௌரீ நிரந்தர விபூஷி தவாம பாகம் 
நாறாயண ப்ரிய மனங்கம தாபகாரம் 
வாராண ஸிபுரபதிம் பஜவிசுவனாதம் . 
( மற்ற பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கிறார்கள் ) 

( நாகராஜய்யர் , சுந்தர ராஜய்யர் , 
புருஷோத்தமன் , சந்திரசேகரன் 
ராமனாதன் வருகிறார்கள் . சுந்தர் 
மய்யர் அவர்களை அழைத்து உட் 
கார வைக்கிறார் .) 

( மறு டி இறைச்சல் ) 
சு . அம்மா ஏன் இறைகிறீர்கள் , 

ஒருவர் 
பாதா . 
கம . மீனாக்ஷி நீ சங்கீதத்தில் சிக்ஷை பெத்தவளாச்சே எங்கே 

ஒரு பாட்டு பாடு . 
மீனா. சாமி வௌகாதுரா . 
பெரியவர் . சரி , சரி , சாமி இந்தவேளை ஆகாதுடா என்கிறாயே , 

அம்மா சகுனத்தடையாட்டமா . 
புருஷோ . அது அவர்கள் பிசகல்ல தாதா . சங்கீதம் சொல்லிக் 
காடுக்கிறவர்கள் பாட்டை அர்த்தத்தோ 

டு சொல்லிக் 
கொடுத்திருக்கவேண்டும் . 
மீனா. எல்லாம் கேலி பண்றாம்மா , நான் பாடமாட்டேன் . 
கம . ஸ்ரீமதி நீ ஒரு பாட்டு பாடம்மா நீ நன்னா அர்த்தம் தெரி 

ந்து பாடுவே . 
ஸ்ரீம . ( கங்கா தரங்க, பாடுகிறாள் , இறைச்சல் அடங்ஈ எல்லோ 

ரும் கேழ்க்கிறார்கள் ) . 
கம . ( 

ஊஞ்சல் முடிந்த பிறகு ) அம்மா ஸ்ரீமத ஒரு கப்பல 


5 . 


ஸ்ரீமதி 
ஸ்ரீ . ஏலேலோ . ஏலேலோ ஏகாஸம் , கோவிந்தா , ஸர்வரஸம் , 

ப்ரும்மரஸம் --பஞ்சபூதப் பலகையை கப்பலாய் சேர் 
த்து , பாங்கான ஓங்காரம் பாய்மரம் நாட்டி , நெஞ்சும 
னம் புத்தி ஆங்கா ரசித்தம் , மானாபிமானம் கயிறாகசேர்த் 
து , நஞ்சுண்ட கண்டரே நாதனடிக்குள் , நல்வினையும் , 
தீவினையும் நங்குரம் போட்டு ப்ஞ்சாக்ஷரம் தன்னை உள் 
ளே நினைந்து பதினாலுலோகமும் பாய்மரம் கட்டி , ஸாமி 

ஏலேலோ - 
கந் . ( தனிமையாய் ) ராமா இப் பெண்மணி யார் உனக்குக் தெரி 

யுமா . 
ராம . எனக்குத் தெரியாது விஜாரித்து வருகிறேன் ( போகிறான் ) 

( புருஷோத்தமன் , ஸ்ரீமதி ஒருவருக்கொருதர் ஜாடையாய் 
பார்த்துக்கொள் கிறார்கள்). புருஷோத்தமன் சந்தரசேக 
ரன் சற்று வெளியே போய் வந்து இடம் மாறி உட்காரு 

கிறார்கள் . 
ராம . (திரும்பிவந்து , சந்த் சேகரன் 

என்று 

புரு 
ஷோத்தமனிடம் மெதுவாய் ) நாகராஜர் பெண் ஸ்ரீமதி 

என்று பேர் . 
புரு . என்னடா உளருகிறாய் . 
ராம ( நிமிர்ந் 
( நிமிர்ந்து , வெட்கத்துடன் சந்த்ரசேகரனிடம் போய் ) 

என்னய்யா வேடிக்கை பண்ணுகிறீர் . 
ச . ஏண்டா , நான் கேட்டால் , அவனிடம் பதில் சொல்கிறாயே , 

என்ன பைத்தியமா உனக்கு . 
ரா . எல்லாம் சகவாசதோஷந்தானே . நான் என்ன செய்கிறது . 

உம்மையார் இடம் மாறி உட்காரச்சொன்னது . 
ச . இருந்தபோதிலும் பார்த்துப் பேசவேண்டாமா , நான் இருந்த 

இடத்தில் ஒரு பெண் உட்கார்ந்திருதால் அவளையும் 

நான் என்று கட்டிக்கொள்வாயோ. 
ரா . தவறுதலால் கட்டிக்கொண்டால் என்ன , ஒரு கோபிகாஸ்த்ரீ 
க்ருஷ்ண பகவானை 

தியானம் பண்ணிக்கொண்டே 


நினைத்து 


ஸ்ரீமதி 


குடத்தை கீழே வைத்திருந்தவள் க்ருஷ்ணன் புல்லாங் 
குழல் நாதம் கேட்டவுடன் பரவசமாகி குடம் இருந்த 
இடத்தில் உட்கார்ந்திருந்த கன் புருஷனை குடமென்று 
எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு போகவில்லை.பா . 

( காம்பூலம் கொடுக்கச் சொல்கிறார் சுந்தரமய்யர் ) . 
புரு . (தனிமையாய் ) இப்பெண்மணி இன்னாரென்று தெரிய 

எனக்கு ஆவலிருந்ததை பகவான் கண்டு எனக்கு தெரி 
விக்க ராமனாதனை தூதனுப்பினார் போலும் , ஆகா ! 
என்ன அழகு , என்ன பார்வை , பாட்டுத்தான் என்ன 
அழகாய்ப் பாடுகிறாள் . ஆ , நான் கிட்டாததை நினைத்து 
யோஜனை செய்து என்ன பலன் , ஸ்ரீமதியோ வெகு 
பணக்காரி , 

மிக்க 

அழகுடையவள் , எல்லா நற்க்குணங்க 
ளும் பொருந்தியவள் . நானோ பரம ஏழை ஒன்றும் அறி 
யாதவன் , அழகுடையவனுமல்ல , அனேகம் அழகுள்ள 
பிரபுக்கள் உலகத்தில் இருக்க என்னை சிறிதும் அவள் 
லக்ஷ்யம் செய்வாளா , யாருக்கு இந்த ரத்னம் கிடைக்கப் 
போகிறதோ தெரியவில்லை . ஆகிலும் அவள் என்னை லஷ் 
யம் செய்யாவிட்டாலும் என் மனது அவளிடம் சென்று 
விட்டதால் இனிவேறு பெண்ணை நான் கண்ணெடுத்தும் 
பார்ப்பதில்லை . ஆகா , இதென்ன இந்த இடத்தை விட்டு 
போகக்கூட 

வரவில்லையே . (கொஞ்சம் போகி 
றான் ) என் தேகம் முன்னே போக , என் மனம் அவளை 
விட்டு வரமாட்டேனென்று பின்னிழுக்க , எதிர் காற்றில் 
கொண்டு போகப்படும் பட்டுக்கொடியின் , கோல்போல் 
நான் போக வேண்டியிருக்கிறதே , என்ன செய்வேன் 

( போகிறான் ) . 
சந் . (தனிமையாய் ) இப்பெண்ணைப் பார்த்தது முதல் எனக்கு 

ஒன்றும் ஓடவில்லை . கலியாணம் செய்தால் இப்படிப் 
பட்ட பெண்ணை கலியாணம் செய்துக்கொள்ள வேண் 
டும் . மேலும் பணக்காரியாக இருப்பதால் நமக்கு சுகத் 
துக்கு குறைவில்லை. இவள் நிச்சயமாய் எனக்கு கிடைப் 


மனம் 


பாளென்று தோன்றுகிறது . ஏனென்றால் அடிக்கடி 
அவள் என்னையே திரும்பி திரும்பி பார்த்தாள் . உனக்கு 

எப்படி தோன்றுகிறது ராமா ? 
ராம . காமிகள் சுவபாவம் இப்படித்தான் . ஒரு பெண் நடந்து 

கால் வலித்ததால் மெல்ல நடந்தால் அவளை பின் செல் 
லும் காமி நமக்காக மெள்ள நடக்கிறாளென்று நினைப் 
பான் . சகி சரியாக நடந்து வரவில்லையே என்று அவளை 
பார்க்கத் திரும்பினால் , தன்னைப் பார்ப்பதற்கு அவள் 

திரும்பினதாக நினைப்பான் . 
சந் . ஏண்டா முட்டாள் அவள் பாடுகிறபோது கூட 

என்னைப் 
பார்த்துக்கொண்டே தானே பாடினாள் . 
ராம . ஆம் உங்கள் பக்கத்தில் ஒரு காய் இருந்ததே அதைப் 

பார்த்துக்கொண்டும் பாடினாள் . ஏது அவள் உம்மை 
வைதால் கூட , உம்மோடு பேசினதா * பெருமை கொள் 

வீர் போலிருக்கிறதே . 
சந் . நல்லது இருக்கட்டும் , நான் இப்பெண்மணியை கலியாணம் 

செய்து உன்னை வெட்கத்தால் தலை குனியும்படி செய்கி 
றேன் பார் . 
கலியாணம் 

பெண்ணின் துரதிர்ஷ்டத்தால் 
நடக்கலாம் . 

அதை நான் மறுகளிக்கவில்லை . ஆகிலும் 
நீர் அவளை கலியாணம் செய்து கொள்வீரா 

அல்லது 
அவள் உம்மை கலியாணம் 

காள் வாளா . 
என்பது தான் என் சந்தேகம் . 
சந் . நல்லது பார்ப்போய்வா . ( போகிறான் ராமனுடன் ) 
சூரி . ( தனிமைபாக ) இப்பெண்மணியைப்போல் 

அழகுள்ள 
வள் நாம் இது வறையில் கண்டதில்லை . அழகு மட்டுமா , 
படிப்பு , பாட்டு , நற்குணம் எல்லாம் அவளிடத்தில் 
பொருந்தியிருக்கின்றன . உலகத்தில் அழகிருந்தால் , 
குணமிராது , 

குணமிருந்தால் அழகிராது , எல்லாம் 
பொருந்தினதாயிருந்தால் கடவுளுக்கு பொருக்கிறதில்லை . 


ராம . 


ஒருவேளை 


செய்து 


ஸ்ரீமதி 


அவள் 


இவ்வுலகத்தை விட்டே அழைத்துப் போய்விடுகிறார் . 
எல்லா யோக்யதையுமுள்ளவன் இழிவான தொழிலிலிருந் 
தாலும் கூட கூட்டிப்போய்விடுகிறார் . இப்பெண் எனக்கு 
கிடைக்குமா . ஏது எனக்குத் தோன்றவில்லை. 
நோக்கத்தைப் பார்த்தால் என் சினேகிதன் புருஷோத் 
தமனை கவனித்தாளென்று தோன்றுகிறது . நல்லது , 
நம்மாலான மட்டும் 

அடைய ப்ரயத்னம் செய்வோம் . 
பிறகு கடவுள் செயல் ( போகிறான் ) . 
ச . எல்லோரும் தாம்பூலம் வாங்கிக்கொண்டு போக வேண்டும் . 
மாப்பிள்ளை . ( தன் சினேகிதனை பார்த்து ) தென்ன non - sense 

ராத்திரி தூக்கம் முழித்துக்கொண்டு நமக்குள் இதெல் 

லாம் மகா கெட்ட வழக்கம் . 
பெரியவர் . மாப்பிளே , எங்கே . ஓட்டக்கப்பலிலிருந்து இரங்கி 

வந்தேளோ ? வந்த அவசரத்தில் சரிகைவேஷ்டி கூட 

பாதி கீழே விழுந்து விட்டதே . 
சினேகிதன் . சரிகைவேஷ்டி போட்டுக்கொள்ள தெரியவில்லை. 

அவருடையதாயிருந்தால் போட்டுக்கொள்ளத் தெரியும் . 
ஆகா இதென்ன வாய் உரளுகிறது . வேஷ்டி அவரது 

தான் , அவரது தான் . 
மாப் . அடே போதும் நிறுத்து சீக்கிரம் ஆர்த்தி எடுக்கச் 

சொல் . ( வாத்யார் ஓதி வைக்கிறார் ) . 
பெரியவர் . எண்டி அம்மா ஆர்த்தி எடுங்களேன் . ( பெண்டுகள் 

இறைச்சல் ) சரி இனி ஆர்த்தி எடுக்கிறவர்கள் குழந்தை 
களை நாம் எடுத்து வைத்து சீராட்டவேண்டும் . 

அவர்க 
ளுக்கு 4 பேர் உபசாரம் செய்ய வேண்டும் . 
இரண்டு பெண்கள் . இல்லே தாதா . 

கோவிச்சுக்காதங்கோ 
இதோ வந்து விட்டோம் . 

( ஆர்த்தி எடுக்க , மாப்பிள்ளை பெண் 
எழுந்திருந்து , எல்லோருடன் 
போகிறார்கள் ) . 


ஸ்ரீமதி 


of 


அங்கம் 1 --- காட்சி 2 . 


சூரிய நாராயணன் வீடு . 
( புருஷோத்தமன் , சூரியநாறாயணன் 

வருகிறார்கள் . ) 
புரு . சூர்ய , ஏதோ ஒரு மாதிரியாய் இருக்கிறாயே காரணம் 


என்ன . 


சூரி . நான் உன்னைக் கேழ்க்கவேண்டிய கேள்வியை நீ என்னை 

கேழ்க்கிறாயோ. 
புரு . சினேகிதா என்னிடத்தில் நீ மறைப்பானேன் . நீ சொல் 

லாமல் போனபோதிலும் கண்ணாடி போன்ற உன் முகம் 

உன் மன திலிருப்பதை வெளியில் காட்டுகிறதே . 
சூரி . ஆம் உன் முகத்தை அது காட்டுகிறது , அதற்குக் கார 

ணம் நீ தான் சொல்ல வேண்டும் . 
புரு . சூர்யா , உன்னைப் பார்த்தால் மன்மதாவஸ்தையிலிருப்பவ 

னெ 

னன்று யாரும் சொல்லலாம் . 
சூரி . அதை தற்காலம் அனுபவிப்பவர்களுக்கு அது தெரியுமே 

யல்லாது எல்லோருக்கும் தெரியுமா , 
புரு . என்ன இப்படிச் சொல்லுகிறாய் . நான் இதுவரையில் எந் 

தப்பெண்ணையாவது கண்ணெடுத்து பார்த்திருப்பேனா. 
சூரி , இல்லை நேற்று வரையில் , 
புரு . சினேகிதா இனி உன்னிடத்தில் மறைப்பதில் ப்ரயோஜன 

மில்லை . அப்பெண்மணியைப்பற்றி நீ என்ன நினைக்கிறாய் . 
சூரி . சினே கிதா , அப்படி உள்ளதை ஒப்புக்கொள் . நானும் 

இனி உண்மையை சொல்லுகிறேன் . அப்பெண்மணி , 
நமக்கு கிட்டாத தைவமென்றும் அதை போகும் பொழு 
தும் வரும்பொழுதும் நாம் தூர நின்று த்யானித்து , 
பிரார்த்தித்து , கன்னத்தில் போட்டுக் கொள்ளலாமென் 
றும் மற்ற சமயங்களில் அதையே சயானிக்கலாமென் 


ஸ்ரீமதி 


றும் தூங்கும் போதும் அதைப்பற்றியே கனவு காணலா 
மென்றும் தோன்றுகிறது . 

நமக்குள்ள இந்த பாத்யதை 
களை ஆக்ஷேபிக்கிறவர் ஒருவருமில்லை . 
புரு . சூர்யா ! என்ன நீ கூட இப்படிச் சொல்லலாமா . உனக்கு 

இந்த ரத்னம் கிட்டாதா. நீ நல்ல பணக்காரன் . அழ 
குடை 
டையவன் . என்னைப்போன்ற ஏழைக்கல்லவா அந்த 

சந்தேகமெல்லாம் . 
சூரி . சினேகிதா ; ஒருக்கால் உனக்கு இந்த ரத்னம் கிடைத்தா 
லும் கிடைக்கும் . எனக்கு கிடைப்பதரிது . 

நான் உ 
கார்ந்தபோது எனக்கு அவள் முகம் தெரிந்தது . நீ உட் 
கார்ந்த சற்று நேரத்திற்கெல்லாம் எனக்கு அவள் பின் 
புறம் தெரிந்தது . அவள் பார்வை பூமியை நோக்கியிருக் 
தபோதிலும் உலகமெல்லாம் சுற்றும் கடைக்கண் உன் 
பேரிலேயே இருந்தது . 


காரி . 


புரு . சினேகிதா ! உனக்கு என் மீதிருக்கும் பரியந்தினால் அவள் 

என்னைப் பார்த்ததாக உனக்கு தோன்றுகிறதேயல்லா 
மல் வேறில்லை . ஓடும் நதி சமுத்திரத்தைப் பார்க்குமே 
புல்லாது கால்வாயை அடையப் பார்க்குமா . என் அதிர் 
ஷ்டப் , எனக்குத் தெரியாதா . சமுத்திரத்தில் எவ்வளவு 
ஜலமிருந்தாலும் ஜாடி கொண்ட மட்டும் தானே , ஜலம் 
அகப்படும் நானோ மகா எழை . அவளோ மிகுந்த பணக் 

அவள் என்னை எங்கே கவனிக்கப்போகிறாள் . 
சூரி . ஏன் அவள் உன்னை கவனிக்கத் தடையென்ன . நீ மிகவும் 
அழகுடையவன் நல்ல புத்திமான் அதற்கென்ன செய் 

லஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் . மாமி மருமகள் 
சண்டையாதலால் , ஸரஸ்வதி உன்னிடமிருப்பதால் 
லக்ஷ்மி போய்விட்டாள் . அப்படித் தான் என்ன உன் 
சிறு தகப்பனார் வெகு பணக்காரர் . அவருக்குப் பிறகு 
அவர் பணம் பாதியாவது உனக்கு கிடைக்கும் . 

அவ 
ருக்கோ வார்சு இல்லை . 


கிறது . 


MAHAFilPADHYAYA 
31 . . V . SWAMINATHAIYAR LIBRARY 

TIRUVANMIVUR . MADRAS 
ஸ்ரீமதி 


புரு . நல்ல வேளை . என் எதிர் வீடு 5 மாடி வீடென்றும் , என் 

மாமாவின் மாப்பிள்ளை வெகு பணக்காரனென்றும் என் 
னை பெருமை யடையச் சொன்னாயே . பொட்டக்கண் 
ணியை விசாலாக்ஷி என்று சொல்வதுபோல் என்னை 
அழகென்று சொல்லிவிட்டாய் . 

புள்ளிமான் என்று 
சொல்வதற்குப் பதிலாய் புத்திமானென்றும் சொல்லி 
விட்டாய் . நல்லது என்னை இவ்வளவு சோதிக்கிறாயே 

ஒழியய அவள் ஏன் உனக்குக் கிடைக்கக் கூடாது . 
சூரி . சினேகிதா ! அவள் எனக்கு புளிப்பு த்ராக்ஷைப்பழக்குலை 

எனக்கு அது எட்டாததால் புளிப்பாய்த்தானிருக்கும் . 
நல்லது அப்பெண்மணி கலியாணம் ஆனவளா இல்லையா 
என்றும் அவள் யாரென்றும் விசாரிக்காமல் நாம் வீண் 

போஜனையெல்லாம் செய்கிறோமே . 
புரு . நீ அதைப்பற்றி கவலைப்பட வேண்டாம் . அந்த மண்டு 

ராமன் நேற்று சந்த்ரசேகரனுக்காக விஜாரித்து தவறுத 
லாய் என்னிடம் வந்து , அவள் நாகராஜன் பெண்ணென்று 
சொன்னான் . 

பிறகு நான் விஜாரித்ததில் அவளுக்கு 
கலியாணம் ஆகவில்லை யென்றும் , அவள் ருதுவான 

பின் 
தான் கலியாணம் செய்கிறதென்று அவள் தகப்பனார் தீர் 
மானித்திருப்பதாயும் , ருதுவானபின் கலியாணம் செய்வ 
வதாய் வாக்களித்து வாக்கு தவறாமல் நடத்தும் அபூர்வ 

மான மனிதர்களில் அவர் ஒருவரென்றும் அறிந்தேன் . 
சூரி . அப்படியானால் சினேகிதா 

இவள் 

நிச்சயமாய் உனக்குக் 
கிடைப்பாள் . படித்த பெண்கள் 

வய தான பெண்கள் 
உன் அழகைப் பார்த்து பிறகு வேறு ஒருவரையும் 
நினைக்கமாட்டார்கள் . அவள் பார்த்த பார்வையிலேயே 

எனக்குத் தெரியும் . 
புரு . சூர்யா ; பெண் பெண்டாட்டிகள் மனதை இவ்வளவு எளி 

தில் அறிந்துவிட்டதாக நினையாதே . அத்திப் பூவைக் 
கண்டாலும் காணலாம் , வெள்ளைக்காக்கையைக் கண்டா 

காணலாம் , ஜலத்தில் மீன் காலைக் கண்டாலும் 


லும் 


ய 


ஸ்ரீமதி 


கான 


மன து 


காணலாம் . ஸ்த்ரீகளுடைய மனதை மாத்திரம் 
முடியாதென்று நீதி சாஸ்திரம் முறையிடுகிறது . தேவர் 
களால் கூட அறியமுடியாத ஸ்த்ரீயின் மனது உன்னால் 
அறியமுடியுமா . அவர்கள் வெகு ப்ரியம் வைத்த மனித 
ரிடம் விரோதம் போல் காண்பிப்பார்கள் . வெகு ப்ரியம் 
வைத்திருப்பதுபோல் காட்டி ஒருவனைக் கொல்ல சமயம் 
தேடுவார்கள் . பார்வை ஒரு பக்கமிருக்கும் . 
கோவிலில் கடவுளை சாதிக்கும் ருத்ராக்ஷப் பூனைபோல் 

வேறு பக்கமிருக்கும் . 
சூரி . சினேகிதா , நான் அப்படி ஏமாந் போவேனென்று நினைக் 

காதே . எப்படித்தான் இருக்கட்டும் , ப்ரயத்னம் 
செய்து பாரேன் , அதிர்ஷ்டமிருந்தால் நடக்கிறதென்று 
ப்ரயத்னம் செய்யாமலிருக்கலாமா , காற்றுக்கெதிரில் 
தீபத்தை வைத்து அதிர்ஷ்டமிருந்தால் அணையாமலிருக் 

கட்டுமென்று சொல்வார்களா. 
புரு . என்னை என்ன சொல்லச் சொல்லுகிறாய் , 

அவளிடம் 
போய் சாமான் விலைக்கு கேழ்ப்பது போல் அவளை கலி 
யாணம் செய்துகொள்ள சம்மதமா வென்று கேழ்க்கச் 
சொல் லுகிறாயா . அல்லது தமயந்தி அன்னத்தை தூது 
விட்டதுபோல் இக்காலத்து கருப்பு அன்ன பணியாகிய 
காக்கையின் 

கடிதத்தை கட்டி விட்டு இதைக் 
கொண்டுவருகிற மகாபுருஷனைப்போல் நான் அழகுடை 
யவன் பாட ஆரம்பித்தால் அவர் போலவே பாடுவேன் . 
என் சொத்தைப்பற்றி கேட்கவே வேண்டாம் . ஏகாதசி 
எப்பொழுதும் என் வீட்டில் தான் வாலமென்று எழுத 

ட்டுமா . 
சூரி . சினேகிதா . ஏது என்னை கழுதையாய் அடித்து விடுவாய் 

போலிருக்கிறதே, நல்லது இருக்கட்டும் , நான் வேடிக் 
கையாய்ச் சொன்னேன் . அந்தப் பெண்ணாவது உன்னை 
கலியாணம் செய்து கொள்ளவாவது நீ என்ன சொல்லு 
கிறாய் என்று பார்த்தேன் . அவளுக்கு 

ஏற்கனவே 


காலில் 


ஸ்ரீமதி 


யக 


கலியாணம் நிச்சயமாகிவிட்டது . இனி து விஷயத்தில் 

நாம் கவலைப்படவேண்டாம் . 
புரு . (சற்று திகைத்து ) சினேகிதா இது நிஜம்தானா. யார் சொன் 

னது உனக்கு , எங்கே நிச்சயமாயிருக்கிறது . 
சூரி . எங்கேயானால் உனக்கென்ன . நீ தான் ஒன்றும் ப்ரயத் 

னமே செய்யமாட்டேனென்கிறாயே . 
புரு . என் . நீ என் ப்ரயத்னம் செய்யக்கூடாது , நீ அழகாயிருக் 

கிறாய் , நல்ல பணக்காரன் , மிகுந்த புத்திமான் . 
சூரி . சினேகிதா . என் என்னை இப்படி கேலி செய்கிறாய் . என் 

புத்தியை எப்போது நிறுத்துப்பார்த்தாய் . ஓகோ , அன் 
றைக்கு புத்தி என்ற புஸ்தகம் நான் விலைக்கு வாங்கி 
னதைப் பார்த்து இப்படி புத்தி அனேகம் தடவைகளில் 
வாங்கி யிருக்கலாமென்று நினைத்து புத்திமானென்று 
சொன்னாயோ . ஆகிலும் நீ இவ்வளவு தூரம் சொல்லு 
கிறபடியாபால் நான் ப்ரயத்னம் செய்கிறேன் , ஆனால் 

எனக்கு ஒரு வக்கீல் வேண்டுமே . 
புரு . ஏன் அந்தப்பெண் உனது பேச்சை கேட்டவுடனே அடிக் 
கவந்தால் என்ன செய்கிறதென்று பயமாயிரு 

தக்கிறதோ. 
சூரி . அடித்தால் தான் நல்லதாயிற்றே அவள் கை என்மீது பட் 

டால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமல்லவா . 
அதல்ல ஒரு வக்கீல் எனக்காக பேசினால் என் காரியம் 
ஜயமாகுமென்று தோன்றுகிறது , அதற்காகத்தான் 
உன்னையே வக்கீலாக வைக்கலாமென்று நினைக்கிறேன் . 
இந்த வீண்பேச்சினால் ப்ரயோஜனம் ஒன்றுமில்லை . சிநே 
கிதா , உன்னை இன்னும் ஒருமுறை கேட்டுக் கொள்ளுகி 
றேன் . 

நீ ப்ரயத்னம் செய்தால் பலிக்காமல் போகாது . 
புரு . சூர்யா நீ சொல்வதை அறிந்தேன் , ஆகிலும் அவள் பணக் 

காரியாயும் , நான் ஏழைபாயுமிருக்குமளவும் நான் ப்ரயத் 
னம் செய்யமாட்டேன் . நான் அவள் பணத்திற்கு ஆசைப் 
பட்டு அவளை கலியாணம் செய்ய பார்ப்பதாக ஜனங் 


2 


ஸ்ரீமதி 
கள் நினைப்பார்கள் ஒருவேளை அவளும் கூட அப்படியே 
நினைக்கலாம் . ஆகையால் எனக்கு ஒரு யோஜனை தோன் 
றுகிறது . என் சிறியதகப்பனார் உடம்பு முன்போலில்லை . 
அவருக்குப் பிறகு சொத்து ஏதாவது எனக்கு கிடைத்து 

பணக்காரனானால் நீ சொல்லியபடி பார்க்கிறேன் . 
நான் போய் வருகிறேன் ( போகிறான் ) . 


நான் 


அங்கம் 1 - .காட்சி 3 . 


டிருக் 
ஆகை 


சுந்தரராஜய்யர் வீடு . 
( சுந்தரராஜய்யர் சோபாவில் சாய்ந்திருக் 

கிறார் . சந்த்ரசேகரன் வருகிறான் ) . 
சந் . (தனியாக ) என்ன ஆச்சரியம் . இதுவரையில் புருஷோத் 

தமன் மீது கோபமாயிருந்த சித்தப்பா இப்போது அவனை 
பார்க்க வேண்டுமென்று இவ்வளவு ஆவல் கொண் 
கிறார் . இதில் ஏதோ விசேஷம் இருக்கிறது . 
யால் தான் புருஷோத்தமனிடம் சாவகாசமாய் போய் 
சித்தப்பா பார்க்கவேண்டுமென்று மட்டும் 

சொன்ன 
தாக சொல்லியனுப்பியிருக்கிறேன் . ஒருவேளை அவன் 
வந்தால் அவர் மனது மாறிப்போகுமோ என்னமோ 
அவர் சொத்து முழுவதும் எனக்கு கிடைத்தால் நான் 
சுகமாய் இருப்பதுமல்லாமல் ஸ்ரீமதியும் என்னை கலியா 

ணம் செய்து கொள்ள ஆசைப்படுவாள் . 
சங் . அதென்ன சப்தம் , யாரது , புருஷோத்தமா . 
சங் . (தனிமையாக ) நாம் புருஷோத்தமன் போல் ஏன் காட்டிக் 

கொள்ளக்கூடாது அவருக்கோ கண் நன்றாய் தெரிகிற 
தில்லை . அவர் புருஷோத்தமனை அடிக்கடி விஜாரிக்கி 
றாரே என்ன சொல்லுகிறோரோ பார்ப்போம் . (உறக்க ) 
ஏனப்பா நான் தான் . 


கா . Y. SWAMINATHAIYAR 
LIBRA 
TIRUVANMIVIIR 
. MAORE 


ஸ்ரீமதி 


சுந் . புருஷோத்தமா , முன்னமே சொல்லியனுப்பச்சொன்னேனே 

இந்த அயோக்யப்பயல் சொல்லியனுப்பவில்லையோ . 
அய்யோ கண் தெரியவில்லையே , புருஷோத்தமா என்னை 
தடவிக்கொடு . ( சந்திரசேகரன் தடவிக்கொடுக்கிறான் ) . 
புருஷோத்தமா நீ தனியாய் இருக்கிறாயோ வேறு ஒரு 

வரும் இல்லையே . 
சர் . இல்லை . 
சுந் . அப்பா நீ நல்லவன் . உன் நல்ல குணங்கள் தெரியாமல் உன் 
னுடன் சண்டை 

போட்டுக் கொண்டேன் . இந்த 
யோக்யப்பயல் சந்திரசேகரன் பேரைப்பார் விளக்க 
மாத்துக்குபட்டு குஞ்சலம் என்று பேர் வைப்பதுபோல 

என்னிடம் நல்லவன் போல் நடந்து எனக்கு உபசாரம் 
செய்து , என் சொத்தைக் கொள்ளை படித்துக்கொண்டு 
போகப் பார்க்கிறான் . நல்லது இந்தப் பயலை எமாற்று 
கிறேன் . 

எங்கே திறவுகோல் எடு சீக்கிரம் . 
சந் . திறவுகோலா 

எங்கே அது . 
சுந் . என் தலையணிக்க கு அடியில் பார் . 

இரும்புப் பெட்டி அடி 
அறை . உயில்களை கொண்டு வா . 

சீக்கிரம் .. 
( சந் சகரன் அவசரமாய் போய் 

உயில்களுடன் வருகி 

றான் . ) 
சந் ( தனி ) என்ன ஆச்சரியம் . ரண்டு உயில்கள் இருக்கின்ற 
னவே . 

இதை வாசிக்கக் கூட சாவகாசமில்லையே . ( சுந் 
தாராஜய்யர் கூப்பிடுகிறார் ) . கூப்பிடுகிறாரே என்ன 
செய்கிறது . கடவுள் செயல் எப்படி நடந்தாலும் நடக் 

கட்டும் . 
சுந் . புருஷோத்தமா இரண்டு உயில் ஒன்று ஸ்டாப்பு ஒன்று 

காகிதம் . ஸ்டாம்பைக் கிழித்துவிடு . 
அந்த அயோக்யப் பயலுக்கு அநுகூலமாக எழுதிவைத் 
தேன் . இரு , இரு , கிழிக்காதே . அந்தப் பயல் அதைப் 
பார்த்து 

ஏங்கி சாகட்டும் . வெத்துக் காகிதம் உன் 


இரண்டு 


வெத்து 


மச 


ஸ்ரீமதி 


உன் 


பேருக்கு எழுதியிருக்கிறேன் . இதை ஜாக்ரதையாய் 
பார்த்துக்கொள் . அந்தப் பயலிடம் சாவியைக் கொடுக் 
காதே . அவன் உயிலை திருடி விடுவான் . இரு , இரு , 
பழய உயிலை கொளுத்திவிடு . அந்தப் பயல் அதை கை 

பற்றிக்கொண்டு ஏதாவது வியாஜ்யம் செய்வான் . 
சங் . (தனியாக ) பழய உயிலை கொளுத்தி விடவா . 

கிழவா 
னைத்தான் சீக்கிரம் கொளுத்திவிட வேண்டும் . எத்தனை 
வசவு எனக்கு . ஆகா இத்தனை நாள் நான் உனக்குச் செய் 
த உபகாரத்துக்கு உனக்குவிசுவாசம் இல்லாமல் போன் 
போதிலும் பகவான் என்னை மறப்பாரா . 

இருக்கட்டும் . 
பழய உயிலை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி விடு 
கிறேன் . இதை வேறு இடத்தில் கொண்டுபோய் ஒளிக் 
து விடுகிறேன் . ( மடியில் வைத்துக்கொண்டு போகிறான் ) 

(புருஷோத்தமன் வருகிறான் . சுந் 
தரராஜய்யர் பக்கத்தில் போய் 

பார்த்து , ) 
புரு . ( தனி ) ஆகா ! என் சித்தப்பா இருக்கிற நிலமையை பார்த் 

தால் பிழைக்கமாட்டார் போலிருக்கிறதே. இவன் சொல் 
லியனுப்பினதைப் பார்த்தால் அவர் ஏதே 

அவர் ஏதோ சௌக்ய 
மாயிருப்பவர் போல் தோன்றிற்றே . ( சந்த்ரசேகரன் 
வருகிறான் ) அண்ணா சித்தப்பாவை நான் உயிருடன் 

பார்க்கக் கூடாதென்று உன் எண்ணமோ 
சந் . என்ன புருஷோத்தமா . இப்படி சொல்லுகிறாயே . 

அவசரமாய்வரும்படி உனக்கு சொல்லியனுப்பவில்லையா , 
புரு . அவர் இந்த ஸ்திதியிலிருப்பது எனக்கு எப்படி தெரியும் . 

அப்யோ பிழைக்க மாட்டார் போலிருக்கிறதே . போய் 
பார்க்கிறேன் . ( அருகில் போய் ) சித்தப்பா , சித்தப்பா , 
உங்களுக்கு என்னை தெரிகிறதா . நான் தான் புருஷோத் 

தமன் வந்திருக்கிறேன் . 
சுந் . புருஷோத்தமா , நான் சொன்னபடி செய்தாயா , கொளுத்தி 

விட்டாயா , அதை பெட்டியில் வைத்தாயா . 


நான் 


சும் . 


ஸ்ரீமதி 
புரு . என்ன சித்தப்பா பிதற்றுகிறீர்கள் . கொளுத்தவாவது , 

வைக்கவாவது , என்ன இதெல்லாம் . 
சங் . ( மெதுவாய் ) 2 நாழிகையாய் இப்படித்தான் பேத்தல் , கட் 

டவும் , வைக்கவும் , கொளுத்தவுமாயிருக்கிறார் . 
சுந் . புருஷோத்தமா , இந்தா , சாவியை எடுத்து இரும்புப் பெட் 

டியை திறந்து , அடி அறையைப் பார் . சீக்கிரம் . 
புரு . ( போய் வந்து ) ஆம் பார்த்தேன் உயில் இருக்கிறது . 
சுந் . அதை கொளுத்திவிட்டாயா. 
புரு . எதை கொளுத்துகிறது . 
உ.யிலை . 

(உறவினர்கள் வருகிறார்கள் ) 
புரு . என்ன உயிலாவது , 

கொளுத்தவாவது , ஒன்றும் தெரிய 
வில்லையே , 
சங் . ( மெள்ள ) என்னமோ நேற்று முதல் இப்படித்தான் பிதற்று 

கிறார் அப்பா . 
சுந் . ( பாதி எழுந்து ) அடே அயோக்யப்பயலே , திருட்டுப்பயலே 

( சந்த்ரசேகரனை ஒரு விழி விழித் 
துப்பார்த்து திடீரென்று சாய் 

ந்து விடுகிறார் . ) 
உறவினர் . (வெளியே வந்து ) என்ன அப்படி கோபமாய் எழுந்து 

உன்னை வைதாரே . சந்த்ரசேகரா . 
சந் . ஏதோ நேற்று முதல் ஜன்னி விகாரம் போலிருக்கிறது. திடீ 

ரென்று எழுந்திருக்கிறதும் , என்னை வைகிறதும் , உயில் 
உயில் என்கிறதும் , கொளுத்து கொளுத்து என்றும் , இப் 

படி பிதற்றிக்கொண்டிருக்கிறார் . 
உற . நல்லது உயில் உயிலென் கிறாரே அதிலென்ன விசேஷமிருக் 
கிறது பார்ப்போம் . 

எங்கள் முன்பாக இரும்புப் பெட் 
டியை திறந்து உயிலை எடுங்கள் பார்ப்போம் . 


wan 


ஸ்ரீமதி 


எனக்கு 


( சந்த்ரசேகரன் எல்லோர் முன்பாக 
பெட்டியை திறந்து உயிலை எடுத் 

துக் கொடுக்கிறாள் .) 
ஓர் வக்கீல் . ( அதை வாசித்துப் பார்த்து ) என்ன ஆச்சரியம் . அவர் 

சொத்து முழுமையும் சந்த்ரசேகரனுக்கு கொடுத்து புரு 
ஷோத்தமனுக்கு தன் ராமாயணத்தை கொடுத்திருக்கிறார் . 

சொத்தில் கொஞ்சமாவது கொடுக்கக் கூடாதா ? 
புரு . சந்தோஷம் . இப்படி யார் செய்யப்போகிறார்கள் சொத்து 

எதற்காக . ராமாயணத்தைவிட உயர்ந்த 
சொத்து வேறு என்ன இருக்கிறது . 
சந் . புருஷோத்தமா நீ கலங்காதே . அவர் கொடுக்காமல் போன 

போதிலும் நான் கூட உன்னை மறந்து விடுவேனா. உனக்கு 

வேண்டிய ஒத்தாசை நான் செய்கிறேன் . 
புரு . அண்ணா ! எனக்கு இவ்வளவு ஒத்தாசை செய்யவேண்டு 

மென்று நீ சொல்வதே போதும் . ராமாயணத்தை எனக் 
கு என் சித்தப்பா கொடுத்ததாக நினைக்காதே . பகவானே 
அதை எனக்கு கொடுத்திருக்கிறார் . அதற்கு விரோதம் 

நான் ஒன்றும் செய்யக்கூடாது . 
வக் . இது ரொம்பவும் ஆச்சரியமாயிருக்கிறது அவர் சொன்னதை 

பார்த்தால் ஏதோ இரண்டு உயில் இருந்தது போலும் 
ஒன்றைக் கொளுத்தச் சொன்னது போலும் என் மனதில் 
தோன்றிற்று . மேலும் புருஷோத்தமனை ஒன்றுஞ்சொல் 
லாமல் , சந்த்ரசேகரனை வைததைப் பார்த்தால் , அவர் 
ஏதோ சந்த்ரசேகரனை சந்தேகப்பட்ட துபோலிருந்தது . 


சந் . அவர் நேற்று முதல் இப்படித்தான் பிதற்றிக்கொண்டிருந்தார் . 

துவரையில் என்னை புகழ்ந்து வந்தவர் , நேற்று முதல் 
என்னை 

இகழ்ந்து புருஷோத்தமனை புகழ்ந்து பேச 
ஆரம்பித்தார் . 
புரு . ஆம் இதில் சந்தேகம் ஒன்றுமில்லை . என்றைக்கும் . எனக் 

கும் அவருக்கும் விரோதம்தான் . அண்ணாதான் அவர் 


ஸ்ரீமதி 


எ 


வை 


மனதுக்கு சரியாய் நடப்பார் . அவர் சொல்கிறது சரி 
தான் . சாகும் சமயத்தில் அவருக்கு ஏதோ என் பேரில் 
ப்ரியம் வந்திருக்கிறது . வெகு நாள் என்னை 

வததற்கு 
ப்றாயச்சித்தம்போலும் . 
வக் . நல்லது இனி அவரைப் பாருங்கள் . 

( எல்லோரும் போகிறார்கள் . ) 


அங்கம் 1 


-காட்சி 4 . 


சந்த்ரசேகரன் வீட்டுத் தோட்டம் . 

( சந்த்ரசேகரன் வருகிறார் . ) 
சங் . ஆகா ! கடவுள் செயல் தான் எப்படி முடிகின்றது அந்தக் கிழ 

வன் எப்படியோ நான் அவனுக்கு செய்த உபகாரத்தை 
யெல்லாம் வேஷமென அறிந்து கொண்டு தன் சொத்தை 
புருஷோத்தமனுக்கு கொடுக்கப் பார்த்தான் , நல்லவேளை 
கண் தெரியாமல் என்னை புருஷோத்தமனென்று நம்பி 
சொன்ன 

வார்த்தைகளால் நான் பிழைத்தேன் இல்லா 
விட்டால் புருஷோத்தமனல்லவோ மிகுந்த பணக்காரனா 
யிருப்பான் . ஆகிலும் அவனுக்குச் செய்து வைத்த 
உயிலை நான் இப்படி வீட்டில் வைத்து காப்பாற்றி வரு 
வது சுத்த அற 

றிவின்மை . இதை ஏன் கொளுத்திவிடக் 
கூடாது . ( யோஜித்து ) நல்லது இருக்கட்டும் . புரு 
ஷோத்தமனை தனியாய் அழைத்து அவனை அவமானப் 
படுத்தி இதை காண்பித்து அவன் வயிறு எறியச் செய்து 

பிறகு கொளுத்கிறேன் , 
ராம . அய்யா : பிரபுவே . தங்களை எங்கெல்லாம் தேடுவது , 

இங்கே என்ன யோஜனை செய்கிறீர்கள் . 
சந் . நான் இல்லா தவிடமெல்லாம் தேடினாயோ , அதிருக்கட்டும் , 

நீ எங்கே போயிருந்தா இந்நேரம் . 
ராம் . அந்த வெட்கக்கேட்டை ஏன் கேழ்க்கிறீர்கள் இன்னேரம் 

என் சம்சாரத்தினிடத்தில் எனக்கு வேலை . ஜலம் எடுத் 
துக்கொடுக்கவும் , புடவை தோய்த்துப்போடவும் , அடுத் 


3 


wan 


ஸ்ரீமதி 


( சந்த்ரசேகரன் எல்லோர் முன்பாக 
பெட்டியைதிறந்து உயிலை எடுத் 

துக் கொடுக்கிறான் . ) 
ஓர் வக்கீல் . ( அதை வாசித்துப் பார்த்து ) என்ன ஆச்சரியம் . அவர் 

சொபாத்து முழுமையும் சந்த்ரசேகரனுக்கு கொடுத்து புரு 
ஷோத்தமனுக்கு தன் ராமாயணத்தை கொடுத்திருக்கிறார் . 

சொத்தில் கொஞ்சமாவது கொடுக்கக் கூடாதா ? 
புரு . சந்தோஷம் . இப்படி யார் செய்யப்போகிறார்கள் சொத்து 

எனக்கு எதற்காக ராமாயணத்தைவிட உயர்ந்த 

சொத்து வேறு என்ன இருக்கிறது . 
சங் . புருஷோத்தமா நீ கலங்காதே . அவர் கொடுக்காமல் போன 

போதிலும் நான் கூட உன்னை மறந்து விடுவேனா. உனக்கு 

வேண்டிய ஒத்தாசை நான் செய்கிறேன் . 
புரு . அண்ணா ! எனக்கு இவ்வளவு ஒத்தாசை செய்யவேண்டு 

மென்று நீ சொல்வதே போதும் . ராமாயணத்தை எனக் 
கு என் சித்தப்பா கொடுத்ததாக நினைக்காதே . பகவானே 
அதை எனக்கு கொடுத்திருக்கிறார் . அதற்கு விரோதம் 

நான் ஒன்றும் செய்யக்கூடாது . 
வக் . இது ரொம்பவும் ஆச்சரியமாயிருக்கிறது அவர் சொன்னதை 

பார்த்தால் ஏதோ இரண்டு உயில் இருந்தது போலும் 
ஒன்றைக் கொளுத்தச் சொன்னது போலும் என் மனதில் 
தோன்றிற்று . மேலும் புருஷோத்தமனை ஒன்றுஞ்சொல் 
லாமல் , சந்த்ரசேகரனை வைததைப் பார்த்தால் , அவர் 
ஏதோ சந்த்ரசேகரனை சந்தேகப்பட்ட துபோலிருந்தது . 


சந் . அவர் நேற்று முதல் இப்படித்தான் பிதற்றிக்கொண்டிருந்தார் . 

இதுவரையில் என்னை புகழ்ந்து வந்தவர் , நேற்று முதல் 
என்னை இகழ்ந்து புருஷோத்தமனை புகழ்ந்து பேச 

ஆரம்பித்தார் . 
புரு . ஆம் இதில் சந்தேகம் ஒன்றுமில்லை . என்டைறக்கும் . எனக் 

கும் அவருக்கும் விரோதம்தான் . அண்ணாதான் 


அவர் 


ஸ்ரீமதி 


எ 


மனதுக்கு சரியாய் நடப்பார் . அவர் சொல்கிறது சரி 
தான் . 

சாகும் சமயத்தில் அவருக்கு ஏதோ என் பேரில் 
ப்ரியம் வந்திருக்கிறது . வெகு நாள் என்னை வைததற்கு 

ப்றாயச்சித்தம்போலும் . 
வக் . நல்லது இனி அவரைப் பா தங்கள் . 

( எல்லோரும் போகிறார்கள் . ) 


அங்கம் 1 --- காட்சி ! . 


சந்த்ரசேகரன் வீட்டுத் தோட்டம் . 

( சந்த்ரசேகரன் வருகிறார் . ) 
சந் . ஆகா ! கடவுள் செயல்தான் எப்படி முடிகின்றது அந்தக் கிழ 

வன் எப்படியோ நான் அவனுக்கு செய்த உபகாரத்தை 
யெல்லாம் வேஷமென அறிந்து கொண்டு தன் சொத்தை 
புருஷோத்தமனுக்கு கொடுக்கப் பார்த்தான் , நல்லவேளை 
கண் தெரியாமல் என்னை புருஷோத்தமனென்று நம்பி 
சொன்ன வார்த்தைகளால் நான் பிழைத்தேன் இல்லா 
விட்டால் புருஷோத்தமனல்லவோ மிகுந்த பணக்காரனா 
பிருப்பான் . ஆகிலும் அவனுக்குச் 

செய்து வைத்த 
உயிலை நான் இப்படி வீட்டில் வைத்து காப்பாற்றி வரு 
வது சுத்த அறிவின்மை . 

தை ஏன் 

கொளுத்திவிடக் 
( யோ ஜித்து ) நல்லது இருக்கட்டும் . 

புரு 
ஷோத்தமனை தனியாய் அழைத்து அவனை அவமானப் 
படுத்தி இதை காண்பித்து அவன் வயிறு எறியச் செய்து 

பிறகு கொளுத் ககிறேன . 
ராம . அய்யா : பிரபுவே . 

தங்களை எங்கெல்லாம் தேடுவது , 
இங்கே என்ன யோஜனை செய்கிறீர்கள் . 
சந் . நான் இல்லாதவிடமெல்லாம் தேடினாயோ , அதிருக்கட்டும் , 

நீ எங்கே போயிருந்தா யிந்நேரம் . 
ராம் . அந்த வெட்கக்கேட்டை ஏன் கேழ்க்கிறீர்கள் ன்னேரம் 

என் சம்சாரத்தினிடத்தில் எனக்கு வேலை . ஜலம் எடுத் 
துக்கொடுக்கவும் , புடவை தோய்த்துப்போடவும் , அடுத் 


3 


We 


ஸ்ரீமதி 
தாத்து சேஷய்யருக்கு கடிதம் கொண்டுபோய் கொடுக்க 
வும் ! ஆகா என்ன வேலை , என்ன வேலை , சிலவுக்கு 
பணம் அனுப்பிக்கும்படி எங்கம்மாவுக்கு எழுதியிருக் 


கிறேன் . 


சந் . சேஷய்யருக்கு உன் சம்சாரம் கடிதம் எழுதுகிற வழக்கம் 

உண்டா . 
ராம . ஓய் நன்றாயிருக்கிறதே சேஷய்யருக்கு என் சம்சாரம் 
கடி தம் 

எழுதுவாளா . சேஷய்யருக்கு தபால்காரன் 
கொடுத்த டிதத்தை நான் கொடுத்தேனென்று சொன் 

னேன் . 
சந் . ஏண்டா பணத்துக்கு அம்மாவுக்கு எழு துவானேன் . 
ராம . அம்மா தானே அய்யா என்னை இங்கே ஏதாவது வேலைக் 

குப்போகச் சொன்னா, இங்கே வேலை அகப்படவில்லை 

யே , அதான் என் சம்சாரத்துக்கு வேலை செய்கிறேன் . 
சங் . அடே இனி அம்மாவை பணம் கேழ்க்காதே, கான் கருகி 

றேன் . 
ராம . ஆமாம் : அய்யா மறந்தேபோய்விட்டேன் நீர் இப்போது 
வெகு பணக்காரராமே . உங்கள் 

தம்பியைக் 
ஏமாற்றி உங் + சித்தப்பா பணத்தை நீரே அடித்துவிட் 


2 


டீராமே . 


அது 


சந் . அடித்துவிட்டேனா எங்கே கொள்ளையடித்தேனோ. 

கிடக்கிறது . அடே முன் , ஒரு நாள் சுந்தரய்யர் வீட்டு 
ஊஞ்சலில் பார்த்தோமே , ஒரு பெண் நீ கூட விஜாரித்து 
வந்து புருஷோத்தமனிடம் போய் பதில் சொன்னாயே 

ஞாபகமிருக்கிறதா . 
ராம . ஆமாம் , அய்யா ஆமாம் அய்யா : நன்றாய் ஞாபகமிருக்கி 

றது . அப்போது நான் அவமானப்பட்டது , என் முகத் 
தைப் பார்க்க ஒரு கண்ணாடி இல்லையே என்று வருத்த 

மாயிருந்தது . 
சங் . அடே அந்தப் பெண்ணைப்பற்றி இன்னும் நன்றாய் நீ விஜாரிக் 

கவேண்டும் . அவளுக்கு கலியாணம் ஆகிவிட்டதா. 


ஸ்ரீமதி 


யக 


இல்லாமற்போனால் எங்கே கலியாணம் செய்வதாக உத் 
தேசம் . புருஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கவேண்டும் . 

இந்த விபரமெல்லாம் எனக்கு தெரியவேண்டும் . 
ராம . ஏனய்யா , இந்த உத்யோகம் கூட வைத்துக்கொண்டிருக் 

கிறீரா . நீர் தான் நல்ல பணக்காரராச்சுதே , இந்தப் 
புடுங்கல் கலியாணத்தரகு உத்யோகம் உமக்கு என்னாத் 

துக்கு . 
சங் . அடே மண்டு , என்னடா உளருகிறாய் , அவளை நான் தாண்டா 

கலியாணம் செய்து கொள்ள யோஜிக்கிறேன் . 
ராம . என்ன , என்ன , அது அன்றைக்கே தீர்ந்து விட்டதென்றல் 

லவா எண்ணினேன் . 
சக் . என்னடா தீர்ந்துவிட்டது . அந்தப் பெண் அன்றைக்கு அடிக் 

கடி என்னைத் தானே பார்த்துக்கொண்டிருந்தாள் . 
ராம் . ஆமாம் அப்படித் தான் தோன்றும் , அந்தப் பெண்ணுக்கு 

வக்ரக்கண் , புருஷோத்தமனைப் பார்த்தது , உங்களைப் 

பார்த்தது போல் தோன்றியிருக்கும் . 
சந் . ஏண்டா மடயா , எனக்கு கண்ணில்லையா . 

அவளுக்கு வக் 
ரக்கண் ஏதுடா . 
ராம . காமிகளுக்கு கண்ணில்லை . 

ஒகோ 

மறந்துவிட்டேன் . 
அவள் பக்கத்தில் நின்ற பெண் வக்ரக்கண் , அவள் உம் 
மை அடிக்கடி பார்த்தாள் . வக்ரக்கண் நல்ல அதிர்ஷ்ட 

சாலி அய்யா , அவளை கலியாணம் பண்ணிக்கொள்ளும் . 
சந் . அவள் ஏண்டா என்னை அடிக்கடி பார்த்தாள் . அவளுக்கும் 

என்மேல் ஆசையா . 
ராம் . சையாவது , மண்ணாவது , அவள் பக்கத்திலிருந்தவளி 

டத்தில் அவள் உம்மை பார்த்து சொல்லிக்கொண்டது , 
எனக்கே கேழ்க்க வெட்கமாயிருந்தது . அதனால் உம் 

மிடம் சொல்லவில்லை . 
சந் . ஏண்டா , பெண்ணாயிருந்தும் கூச்சமில்லாமல் என்மேல் 

ஆசையிருப்பதாக சொன்னாளோ . 
ராம . இல்லை , அய்யா , அவள் - உள - சொல்லட்டுமா ! 
சந் . சொல்லேண்டா : 


உய 

ஸ்ரீமதி 
ராம . உள நீங்க , கோபிச்சுக் காதங்கோ , அவள் சொன்னா அடி , 

நான் தான் அவலக்ஷணமென்றால் என்னையும் விட அவல 
க்ஷணமான ஒரு கட்டையிலே போவான் அடிக்கடி என்னை 
பார்க்கராண்டி என்றாள் . இந்தப் பெண் அதைக் கேட்டு 

சிரித்தாள் , 
சந் . யார் நாகராஜர் பெண்ணா அவள் பேர் என்ன . 
ராம . ஸ்ரீமதி . 
சந் . ஸ்ரீமதி , ஸ்ரீமதி என்ன அழகான பேர் . அவள் ஏன் சிரித்தாள் 

தெரியுமா . 
ராம . ஏன் சிரித்தாளென்றால் அவள் 

சொன்னது 

சரி யென் 
சிரித்தாள் . 
சந் . முட்டாள் , நீ சொல்வது சரியல்ல அவள் அப்படி சிரித் 

திருந்தால் இப்படி முட்டாள் உண்டா , அவர் நம்மையே 
பார்த்துக்கொண்டிருக்க இவள் தன்னைப் 

பார்க்கிறதாக 
நினைக்கிறாள் பாரென்று சிரித்திருப்பாள் . 
ராம . எப்படியே பெண் பெண்டாட்டிகனெல்லாம் உம்மைப் 

பார்த்து சிரித்தது நிச்சயம் . 
சந் . ஏண்டா அப்படித் தான் இருக்கட்டுமே , என்னைப் பார்த்து 

சந்தோஷத்தால் தான் சிறித்ததாக இருக்கட்டுமே . 
ஏது இது தெரிந்திருந்தால் உம்மை கலியாணம் செய்து 
கொள்ளும்படி கூட அவர்களையெல்லாம் கேட்டிருப்பீர் 

போலிருக்கிறதே . 
சந் . அடே அது போகட்டும். வீண் வார்த்தை வேண்டாம் அந்தப் 
பெண் நிச்சயமாய் என்னைக் 

லியா 

ணம் செய்து கொள் 
வாளென்று எனக்குத் தோன்றுகிறது . பெண்பெண் 
டாட்டிகளுக்கெல்லாம் பணம் தாண்டா குறிப்பு அழகு 
குணம் அதெல்லாம் பார்க்கமாட்டார்கள் , நகை போட் 
டால் போ 

பாதும் . 
ராம போமய்யா வயதாகி , உண்மையான காதலினால் கலியாணம் 

செய்து கொண்டு புருஷனையே தெய்வமாக கொண்டாட 
வேண்டுமென்று அபிப்றாயமுள்ள பெண்கள் பணத்தை 
யும் , நகையையும் மட்டும் எதிர் பார்க்கமாட்டார்கள் . 


ராம . 


ஸ்ரீமதி 


2.க 


அழகைத்தான் முக்யமாய் கவனிப்பார்கள் . அழகில்லா 
தவனையும் , கிழவனையும் பணத்துக்காகவும் நகைக்காகவும் 
ஆசைப்பட்டு விவாகம் செய்துகொள்ளும் ஸ்தீரீகளு 

டைய உத்தேசம் வேறு . 
சர் . என்ன உத்தேசம் புருஷன் இறந்த பிறகு சுகப்படலா 

மென்றோ. 
ராம . அது கிடக்கிறது அதையெல்லாம் சொன்னால் நீர் கோபித் 

துக்கொள்வீர் 
சர் . எண்டா ! அயோக்யப்பயலே நீ இவ்வளவு சொல்வதும் 

என்னை அவலக்ஷணமென்று சொல்வதற்காகவா இந்தா 
என் போடோவை பார் எப்படி யிருக்கிறது . அவலக்ஷ 

ணமாயிருக்கிறதா . 
ராம . ( பார்த்து ) ஆஹா நன்றாய் இருக்கிறதே . 

உமது 
போட்டோவா . இந்த மாதிரி தான் அந்த கிராமப் 
பெண்ணா, கிறாமபூனையா, கிறாம போனா, அதில் கேம்க் 

கத் தகாதவர்கள் பாட்டு கூட நன்றாயிருக்கிறது . 
சந் . அடே , உன் கதையை கட்டு . என்னால் உனக்கு பிழைக்க 

வேண்டுமென்று இருக்கிறதா இல்லையா சொல் . 
ராம . ஒகோ , தாங்கள் அப்படி ஒன்றும் இந்த ஏழையின் மீது 

கோபங் கொள்ளக்கூடாது . நான் ஏதோ கேலியாகச் 
சொன்னேன் . தங்களுக்கு நான் செய்யவேண்டியதைச் 

சொன்னால் அந்தப்படி செய்கிறேன் . 
சந் . நல்லது . நீ போய் ஸ்ரீமதியின் அபிப்றாயம் எப்படி இருக்கிற 

தென்று எல்லாம் தெரிந்து வா . 
ராம் . ஒரு . 

வேளை அவளுக்கு கலியாணம் ஆகியிருந்தால . 
சந் . அதைப்பற்றி நீ யே ஜிக்க வேண்டா 

டாம் . அவளுக்கு 
னும் கலியாணம் ஆகவில்லை யென்று நான் தெரிந்து 

காணடேன் . 
ராம . நான் நேரில் அவளையே போய் கேழ்க்கட்டுமா . 
சந் . மடயா , நேரில் போய் கேழ்ப்பார்களா . அவளுக்கு வேண் 

டியவர்களைக் கொண்டு ரகசியமாய் விஜாரித்து வா போ . 
நேரமாகிறது . 

( போகிறார்கள் . ) 


இன் 


22 


ஸ்ரீமதி 


அங்கம் 1- காட்சி 5 . 


சூரியநாராயணன் வீடு . 

( சூரிய நாராயணன் வருகிறார் . ) 
சூரி . (தனிமையாக ) நானும் இப்பெண்மணி ஸ்ரீமதியின் முகத்தை 

என் மனதினின்று நீக்க முயல்கின்றேன் . ஒன்றும் முடிய 
வில்லையே . என்ன செய்வேன் . அவள் எங்கே போகி 
றாள் வருகிறாளென்று அறியும்படி தூதர்களனுப்பி 
தெரிந்துகொண்டு அவ்விடங்களுக்குப் போய் அவளுக் 
குத் தெரியாமல் அவள் முதத்தையே பார்த்தவண்ணமா 
யிருக்கிறேன் . ஒருதரம் மனதுக்கு த்ருப்தியாய் பார்த் 
துவிட்டு அவளை மறந்து விடுவோமென்றால் அப்படி 
பார்த்துவந்த உடனே மறுபடியும் பார்க்கவேண்டுமென்ற 
ஆவல் இன்னும் பதின் மடங்கு அதிகமாயிருக்கிறதே ஆ ! 
கண்மணி இவ்வுலகில் உனக்காக உயிரையும் விட தயா 
ராய் ஒருவன் இருக்கிறானென்பதை நீ அறிந்தனையோ. 
கண்ணே நான். என்ன செய்வேன் . 

( புருஷோத்தமன் வருகிறார் .) 
புரு . என்ன சூர்யா ! என்ன கண்ணே , மயிலே , குயிலே, என்று 

ட்ராமாவில் பேசுவது போல் தனிமையாய் பேசிக் 
கொண்டிருக்கிறாய் . தனக்குத் தானே பேசிக்கொள்வது 

யார் தெரியுமோ ? 
சூரி . சினே கிதா ! தாக்ஷணயமில்லாமல் அசல் பைத்யமென்று 

நன்றாய் சொல்லேன் . நீ வெளியில் காட்டிக்கொள்ளா 
மல் மனதிலேயே வைத்திருப்பதால் நீ புத்திசாலியாக 
விளங்குகிறாய் . கொஞ்சம் வெளியில் மனதை விடுவத 

னால் நான் பைத்யமாய் காணப்படுகிறேன் . 
புரு . சினேகிதா ! நீ சொல்வது முற்றிலும் சரியே . பைக்யமென் 

பதும் , புத்திசாலி பென்பதும் , புத்தியின் பேதத்தால் 
உண்டானதே ஒழிய வேறில்லை . ஆகிலும் உனக்கேன் 
அவள் மீது இவ்வளவு பைத்யம் . நீ இதுவரையில் நல்ல 
பையனாயிருந்தாயே . 


ஸ்ரீமதி 


2.க 


நான் 


சூரி . சினேகிதா ! உனக்கு என் மனது தெரியவில்லை . நான் 

வரையில் ஒரு ஸ்திரீயையும் கண்ணெடுத்துப் பாராத 
குற்றத்திற்காக பகவான் என்னை இப்படி தண்டிக்கிறார் 
போலும் , என் உயிர் அவளிடமிருக்கிறதேயொழிய இங் 

கில்லை . 
புரு . அப்படி யிருக்கும் பக்ஷத்தில் அவள் உனக்கு சுலபமாய் 

கிடைப்பாளே . நீ ஏன் ப்ரயத்னம் செய்யக்கூடாது . 
சூரி . சினேகிதா ! என்னைக் காட்டிலும் மேலான ஒருவன் அவளை 
யடைய விரும்பி அவளுக்காக ப்ரயத்னம் செய்யும்போது 

அவ 

வளை நினைக்கலாமாமோ . 
புரு . யார் அது . 
சூரி . உனக்கு தெரியாதா ? என்னைக் கேழ்க்கிறாயே ! உன் மனதை 
யே கேளேன் . 

அல்லது இளைத்திருக்கும் உன் சரீரத் 
தைக் கேளேன் , 
புரு . சினேகிதா ; நான் உன்னிடத்தில் ஒன்றும் ஒளிக்கவில்லையே 

எனக்கு ஆசை யிருப்பது உண்மை தான் . ஆகிலும் 
நான் ப்ரயத்னம் செய்வதாக நீ சொல்வது பிசகு . நான் 
பணக்காரனாகாமல் இவ்வேழை நிலைமையில் ஒருபோதும் 
ப்ரயத்னம செய்யமாட்டேனென்று அன்றே சொல்ல 
வில்லையா . அப்போது ஒருவேளை நாம் பணக்காரனாக 
லாமென்று எண்ணமாவது இருந்தது . இப்போது அது 
வும் போய்விட்டது . ஆகிலும் அவளை என் மனதிலிருந்து 
நீக்க முடியவில்லை . வேறு பெண்களை இனி நான் நினைக் 

கப்போகிறது மில்லை . 
சூரி . சினேகிதா ! அப்படியானால் நான் உன் உத்திரவின் பேரில் 

அப்பெண்ணை கலியாணம் செய்ய ப்ரயத்னம் செய்யலாமா 
புரு . இதென்ன இதற்கு என் உத்திரவென்ன யார் பெண்ணுக்கு 

யார் உத்திரவு கொடுக்கிறது . சரி , உத்திரவு கொதித் 

தேன் போய் அவளை கலியாணம் செய்து கொள் . 
சூரி . அப்படியில்லை சினேகிதா ! உன் உத்திரவின் பேரில்தான் 

இந்தக் கலியாணம் நடக்கவேண்டி யிருக்கிறது . 


நான் 


2 . 


ஸ்ரீமதி 


ஆம் ! 


காக 


ஒன்றும் அறியாத குழந்தை . எனக்கு நீ தகப்பன்போ 
லிருக்கிறாய் , தகப்பன் பிள்ளைக்காக பென் தேடுவது 
போல் , நீ தான் போய் அவளைக் கேட்டு அவளை சம்மதிக் 
கச் செய்யவேண்டும் . நிச்சயம் செய்த பிறகு மட்டும் 
சாரங்கதரன் தகப்பன் போல் நீயே கலியாணம் செய்து 

கொள்ளப் பார்க்காதே . 
புரு . சினேகிதா ! ஒருவேளை என் மனது அப்படி யிருந்தாலு 

மிருக்கலாம் . ஆகையால் என்னை நம்பாத. நீயே அப் 

பெண்ணை நேரில் கண்டு கேள் . 
சூரி . சினேகிதா ! என்னை பரிகாசம் செய்யாதே . நான் உன்னைக் 

தான் நம்பியிருக்கிறேன் . நீ தான் எனக்காக கேழ்க்க 

வேண்டும் . 
புரு . சூர்யா ! உனக்கு பைத்யம் ஏதாவது உண்டோ. 

காமம் அதிகமானால் அது பைத்யத்தில் தானே கொண்டு 
போய்விடும் . கலியாணம் செய்து கொள்பவன் நீ . உனக் 

நான் கேழ்க்கவாவது . அவள் சொல்லக்கூடிய 
திலை நான் இங்கு நினைக்கும் போதே எனக்கு வெட்க 
மாயிருக்கிறதே . 

. 
சூரி . நான் அப்பெண்ணை கலியாணம் செய்து கொள்வது உனக் 

கு இஷ்டமில்லையென் சொல்லேன் . அதற்கு இப்படி 

பதில் சொல்வானேன் . 
புரு . சினேகிதா ! நீ என்னுடன் இத்தனை காலம் பழகி என்னை 

இப்படித்தானா நினைத்தாய் . 
சூரி . சினேகிதா ! உனக்கு இஷ்டமுண்டானால் நீ செய்ய முடியா 

தது எது . நான் நேரே போய் கேட்டால் அவள் இல்லை 
யென்று பதில் சொன்னால் அது எனக்கு எவ்வளவு அவ 

மானமாயிருக்கும் . 
புரு . நான் உனக்காக போய் கேட்டு அவள் அவர் என்ன பெண் 
பெண்டாட்டியா என்று கேட்டால் அந்த 

அவமானம் 
உனக்கில்லையா . 
சூரி . அவள் அப்படி கேட்டால் பார்த்துக்கொள்வோம் . அதில் 

அவமானம் ஒன்றையும் காணோம் . 


ஸ்ரீமதி 


உரு 


புரு . சினேகிதா ! என்னை மட்டும் கல்லினால் செய்திருக்கிறதா . 

எனக்கு மானம் அவமானம் ஒன்றுமில்லையா . உனக்காக 
பிறர் கேழ்ப்புதை பெண் பெண்டாட்டிகள் இழிவாய் 
நினைக்கமாட்டார்களர் . தங்கள் சினேகிதரு 

தங்கள் சினே கிதருக்காக எல்லா 
விஷயத்துக்கும் நீங்கள் தான் பேசவேண்டுமோ , என்று 

கேட்டால நான் என்ன சொல்லுகிறது . 
சூரி . சினேகிதா ! உனக்கு இதில் என்ன அவமானம் இருக்கிறது . 

எனக்காக நீ கேட்டு அவள் கேலி செய்தால் உனக்கு 

என்ன அவமானம் . 
புரு . அதற்க்கு நான் போவதில் என்ன விசேஷம் , உனக்கு இன் 

னும் எத்தனையோ சினேகிதர்கள் இருக்கிறார்கள் . அவர் 

களைபோகச் சொல்லேன் . 
சூரி . நல்ல வேளை , ஒரு ஆளுக்குக் கூலி கொடுத்து அவளைப் 

போய் கேழ்க்கச் சொல்லென்று சொல்லாமல் இத்துடன் 
நிறுத்தினாயே . என் ஒரு கிராமபோன் ரிகார்டில் எடுத்து 
அதை அவள் முன் வைத்து விட்டால் அது சொல்லிக் 

கொள்கிறது . 
புரு . சினேகிதா அப்படியல்ல நான் போய் சொல்வதில் விசேஷ 

மென்ன திகமென்று எனக்கு விளங்கவில்லை . நீ அதை 
சொன்னால் உன் இஷ்டப்படி செய்கிறேன் . 
எனக்கு காரணம் சொல்லத் தெரியாது . சொன்னாலும் நீ 
அதை சரியான காரணமாய் அங்கீகரிக்கமாட்டாய் . என் 
மனதிற்க்கு நீ போய் அவளைக்கேட்டால் அவள் சம்மதிப் 

பாளென்று தோன்றுகிறது . 
புரு . நான் அவள் தகப்பனாரைக் கண்டு கேழ்க்கட்டுமா . எப் 

படி கேழ்க்கிறது 
சூரி . சினேகிதா இன்னும் என்னை கேலி செய்கிறாயே . 

தகப்பனாரை உன்னை யார் கேழ்க்கச் சொன்னது 
அவளைத் தான் கேழ்க்கவேண்டும் அவளுக்குத் 

உன் மீது காதலிருக்கிறது . 
புரு . சினேகிதா என்னை கோமாளி யாக்கும் பொருட்டு , நீ இந்த 

யோஜனை செய்கிறாய் . உன் மனதில் என்னை அவமானம் 


சூரி . 


அவள் 


தான் 


உசா 


ஸ்ரீமதி 


ண் 


ணமே 


வே 


க்கிறது . 


செய்யவேண்டுமென்ற 

அதிகமாக ருக்கி 
றது . 

நான் போகவேமாட்டேன் . 
சூரி . சினேகிதா இனி எனக்கு கதிவேறில்லை . நான் உயிர் விட 

ண் 

டியது தான் . என் மனதோ அவளிடமிருக்கிறது 
எனக்கோ அவளை நேரில் போய் கேழ்க்க வெட்கமாயி 

உனக்கோ எனக்காக அவளை கேழ்க்க ஷ்ட 
மில்லை . 
புரு . சினேகிதா நான் நல்லது சொன்னாலும் உனக்குத் தெரிய 

வில்லை . ஆகையால் உன் இஷ்டப்படி நான் அவளைப் 
போய் கேழ்க்கிறேன் . மாட்டேனென்று சொல்லிவிட் 

டால் என்ன செய்கிறது . 
சூரி . செய்வதென்ன உயிரை விடவேண்டியது தான் . 
புரு . அப்படி செய்யாதே . உலகத்தில் 

வேறு 
இல்லையா . 
சூரி . சினே கிதா சற்று முன் நீ என்ன சொன்னாய் உனக்கு மட் 

டும் உலகத்தில் வேறு ஸ்த்ரீகள் இல்லையோ . 
புரு . நல்லது அவள் மாட்டேனென்றால் நாம் இருவரும் எங்கே 

யாவது தேசாந்தரம் போவோம் . நல்லது நான் போய் 
பார்க்கிறேன் . 

( போகிறான் . ) 


பெண்கள் , 


அங்கம் - காட்சி 6 . 


சூரிய நாராயணன் பூந்தோட்டம் . 

( ஸ்ரீமதி வருகிறாள் . ) 
ஸ்ரீமதி . அகா ! என்று அந்த சுந்திர புருஷனைப் பார்த்தேனோ 
அன்று முதல் என் மனம் 

என்னிடத்தில் இல்லையே 
என்ன செய்வேன் . அவர் என்னை சற்று நினைப்பாரோ 
அவர் யாரோ ஒன்றும் தெரியவில்லையே பேர் மட்டும் 
கேள் விப்பட்டேன் . சகியிடம் சொல்லவும் வெட்கமா 
யிருக்கிறது . என் தகப்பனார் நான் குழந்தையாயிருக் 
கும் பொழுதே எனக்கு கலியாணம் செய்து வைத்திருக் 
கக் கூடாதா . 

அப்பொழுது எனக்கு இந்த கஷ்டமெல் 


ஸ்ரீமத் 


2ot 


மன 


லாம் இராதே . இப்பொழுது என் மனம் ஒருவரிடமும் , 
உடல் ஒரிவரிடமும் போய்விட்டால் என்ன செய்வேன் . 
அவரைப் பார்த்த மாத்திரத்தில் நல்ல புத்திமானென்று 
தெரிந்தது . பணக்காரரோ எழையோ தெரியவில்லை 
பணக்காரரானால் அவர் எங்கே என்னை லக்ஷ்யம் செய்யப் 
போகிறார் எனக்கு அவர் ஏழையாயிருந்தால் போதும் . 

( சுந்தரி வருகிறாள் . ) 
சுந்தரி . என்னடி ஸ்ரீமதி . உன்னை எங்கெல்லாம் தேடுகிறதம்மா 

எனக்கு கால் வலி எடுத்துவிட்டது . இங்கே வந்து 
இம் மல்லிகைக் கொடிபை உற்றுப் பார்த்துக்கொண்டி 
ருக்கிறாயே . அக்கொடி எப்படி அக்கிளையை கட்டி 
தழுவிக்கொண்டிருக்கிறதோ அப்படி நாமும் இருக்கக் 

கூடாதாவென்று உனக்கு யோஜனையோ. 
ஸ்ரீமதி . சுந்தரி உன் நிலைமையை நன்றாய் காட்டுகிறாய் . 

நான் அப்போ முதல் உனக்காக இங்கே காத்துக்கொண் 

டிருக்கிறேன் . 
சுந் . அதிருக்கட்டும் ஸ்ரீமதி உன் உடம்பென்ன அன்று சுந்தர 

மய்யர் வீட்டு ஊஞ்சலுக்குப் போனது முதல் ஏதோ 
ஒன்றை நினைத்து 

கவலைப்பட்டது போல இளைத்துக் 
காண்டே 

ருகிறதே . 
ஸ்ரீ . எல்லாம் , என் 

காரணம் , நான் 

இளைத்து வருவ 
தாகவும் , கவலைப்படுவதாகவும் நினைத்துக்கொண்டால் 

அப்படியே தோன்றும் . 
சுந் . ஸ்ரீமதி என்னிடத்தில் ஏன் மறைக்கிறாய் . எனக்குத் தெரி 

யாதா . நீ நினைக்கிற புருஷன் யார் சொல்லட்டுமா . 
ஸ்ரீ . ஏது ஜோஸியம் கூட தெரிந்திருக்கிறாயோ . 
சுந் . ஏண்டி , இது கூடத் தெரியாமல்போனால் நான் உன் தோழி 
யாயிருப்பானேன் . அன்று உன் கண் எந்த புருஷன் 

நாடுகிறதென்று பார்த்தேன் . பிறகு அவர் யா 
ரென்று விஜாரித்துக்கொணடேன் . 
ஸ்ரீ . ஏண்டி அன்று நான் யார் முகத்தையாவது பார்த்தேனா. 
சுந் . மனது அவர் யாரென்று நான் சொல்லவில்லையே , என்று 


வ 


மனது 


2.அ 


ஸ்ரீமதி 
தத்தளிக்கிறது . வெளியில் அதை மறைக்கப் பார்ப்பது 
போல் கேள்வி கேழ்க்கிறாய் , கவலைப்படாதே அம்மா .. 
அவர் பேர் புருஷோத்தமன் . அவர் சுந்தரராஜய்யர் தமை 
யன் பிள்ளை . ஸ்ரீமதியின் மனம் புருஷோத்தமனைத்தவிர 

வேறு யாரிடம் நாபாடும் . 
ஸ்ரீ , கொள்ளிக்கட்டை போன்ற 
போன்ற கண்களுடன் 

ஒருவர் அவர் 
பக்கம் உட்கார்ந்து என்னை சுட்டு விடுவார் போல் பார்த் 

தாரே அவர் யாரடி . 
சுந் . ஏண்டி இப்போ சற்று முன் , நான் யார் முகத்தையாவது 

பார்த்தேனா என்று சொன்னாயே . இதெல்லாம் சாகஸம் 
தானே . அந்தக் கொள்ளிக் கண் சுந்தரராஜருடைய மற் 
றொரு முத்தண்ணா பிள்ளை சந்த்ரசேகரர் , இப்போது 
அவர் தாள் சுந்தரராஜர் சொத்து முழுமையும் அடைந் 

து அனுபவிக்கிறார் . 
ஸ்ரீ . ஏண்டி இவருக்கு ஒன்றுமில்லையா . ஏன் அவர் மட்டும் 

அடையவேண்டும் . 
சுந் . இதற்க்குள் அன்பைப் பாரேன் , இவருக்கு சொத்து எதற் 

உன்னை அடைந்தால் அது போறாதா . 
ஸ்ரீ . என்னடி சகி , கேலி செய்கிறாய் . அவர் என்னை எங்கேடி 
நினைக்கப்போகிறார் . 

அவருக்கு சொத்து இல்லையே 
என்று நான் வருத்தப்படவில்லை. தனக்கு சித்தப்பா 
சொத்து கிடைக்கவில்லையே என்று , எங்கே அவர் வருத் 
தப்படுகிறாரோ , என்பதற்கு கேட்டேன் , அதிருக்கட்டும் . 

எனக்கு ரோஜாப்பூகொண்டுவாச் சொனனேனே எங்கே . 
சுந் . ஒகோ மறந்து விட்டேனே . இதோ கொண்டு வருகிறேன் . 
( போகிறாள் . ) [ புருஷோத்தமன் மற்ற புறமாக வரு 

கிறான் . ஸ்ரீமதி சங்கோஜத்தால் 
வேறு பக்கம் பார்ப்பது போல 

நிற்க்கிறாள் .) 
புரு . ஏது ஸ்ரீமதிபோலிருக்கிறதே . ஏது இங்குதனியாய்நிற்ப்பது . 
ஸ்ரீ . என் தோழி ரோஜாப்பூ கொண்டுவரப் போயிருக்கிறாள் . 

அவளுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் . 


காக . 


ஸ்ரீமதி 


புரு . ரோஜா புஷ்பத்திற்கும் , ரோஜா புஷ்பம் வேண்டுமோ . 

தாமரைப் புஷ்பத்தின் மீது நீலோத்பல புஷ்பம் இருக் 

கும்போது ரோஜா மட்டும் ஏன் இருக்கக்கூடாது . 
ஸ்ரீ . தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே . 
புரு . ஸ்ரீமதி உனக்கு இது தெரியாதா. ஆனால் அந்த அர்த்தத்தை 

நான் சொன்னால் தான் உனக்கு கேழ்க்க சந்தோஷமா 
யிருக்கும் . உன் முகம் தாமரை புஷ்பம் அல்லவா அதில் 

கண்களான நீலோத்பல புஷ்பங்களிருக்கின்றன அல்லவா 
ஸ்ரீ . என் பேர் ஸ்ரீமதி அல்லவே . 
புரு . ஓகோ ! உன் பேர் எனக்கு எப்படி தெரியுமென்று கேழ்க் 

கிறாயோ . என் பேர் எப்படி நீ தெரிந்து கொண்டிருக் 

கிறாயோ அப்படித்தான் நானும் தெரிந்துகொண்டேன் . 
ஸ்ரீ . தங்களை எனக்குத் தெரியாதே . 
புரு . ஸ்ரீமதி இதோ என்னை நிமிர்ந்து பார்த்து என்னைத் தெரியா 
தென்று சொல்லிவிடு சரிதான் . 

[ ஸ்ரீமதி , புன்சிரிப்புடன் தலை 

குனிகிறாள் . ] 
புரு . ஸ்ரீமதி உன்னிடம் ஒரு சமாச்சாரம் கேழ்க்க வந்தேன் . 

கேழ்க்கவும் சங்கோஜமாயிருக்கிறது . உன் சகி எங்கே 

வந்து விடுவாளோ என்று யோஜனையாகவுமிருக்கிறது . 
ஸ்ரீ . நல்லது என் சகியும் வந்து விடட்டும் அப்போது யோஜனை 

யில்லாமல் சொல்லலாமல்லவா . 
புரு . யோஜனையில்லாமல் சொல்லும் வார்த்தை சரியானதல்ல . 

ஆகையால் என் மனதிலிருப்பதை இப்பொழுதே சொல் 
லிவிடுகிறேன் . என் சினேகிதர் ஒருவர் ஒரு காரணத் 
தால் உருகிப்போகிறார் . அவர் உயிர் உன்னிடத்திலிருக் 
கிறது . உனக்கு மனதிருந்தால் அவரைக் காப்பாற்ற 
லாம் . அவரும் மிகுந்த புத்திமான் . உன் மனதை அறி 

யாமல் நேரில் பார்ப்பதில் அவருக்கு இஷ்டமில்லை. 
ஸ்ரீ . என் அவருக்கு என்ன வியாதி , அதைச் சொன்னால் என் 

தகப்பனாரிடம் சொல்லி தகுந்த வைத்தியரை அனுப்பு 
கிரேன் . 


கய 


ஸ்ரீமதி 


கறது . 


வென்று 


புரு . ஸ்ரீமதி நான் சொன்னதை அறியாதவள் போல் பேசுகிறாயே 

அவருக்கு வைத்யனால் ப்ரயோஜனமில்லை . அவருக்கு 
வேண்டிய வைத்யர் நீதான் . 

உன்னைக் 

கண்டவுடனே 
மருந்தில்லாமலே அந்த வியாதி நீங்கிவிடும் . நீ அவரைப் 
பற்றி சந்தேகிக்க வேண்டாம் . நல்ல பணக்காரர் . உன் 
மீது உயிரை வைத்தவர் . நல்ல குணசீலன் . நான் சொல் 

வதை நம்பு . 
ஸ்ரீ . (தனிமையாக ) இவர் சொல்வது ஒன்றும் தெரியவில்லை . 

இவர் தான் தானென்று கேரில் சொல்ல சங்கோஜப்பட் 
டுக்கொண்டு பிறருக்கு கேழ்க்கிறதுபோல் கேழ்க்கிறார் . 
ஆனால் பணக்காரனென்கிறார் ஏதோ சந்தேகமாயிருக் 

யோஜித்து தான் பதில் சொல்லவேண்டும் . 
பார்ப்போம் . 
புரு . ஸ்ரீமதி என்ன யோஜிக்கிறாய் . 
ஸ்ரீ . ஒன்றுமில்லை . தாங்கள் இவ்வளவு கொண்டாடும் புருஷன் 
நேரில் ஒரு வார்த்தை சொல்லக் 

கூடாதா 
கொஞ்சம் யோ ஜித்தேன் . 
புரு . அதைப்பற்றி நீ சந்தேகப்படவேண்டாம் நீ சம்மதித்தா 

யேன்று தெரிந்தால் உடனே நேரில் பேசுவார் . 
ஸ்ரீ . நான் சம்மதித்தேன் . 
புரு . ஆகா ! சந்தோஷம் ; இனி சூரியநாராயணனை நேரில் வந்து 

பேசச் சொல்லுகிறேன் . அவன் நல்ல அதிர்ஷ்டசாலி 

தர்ன் . 
ஸ்ரீ . (திகைத்து ) என்ன தரியநாராய 

அவருக்காகவா 
இவ்வளவு பேசினது தாங்கள் . 
புரு . ஆம் ! ஏன் ? சூர்யன் பேர் சொன்னவுடனே மலரவேண்டிய 

உன் முகத்தாமரை வாடுகின்றது . 
ஸ்ரீ . நான் மேலே சொல்லப்போனதை கவனிக்காமல் என்னைத் 

தடுத்து நீங்கள் ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களே . 
சம்மதித்தேன் என்று வைத்துக்கொள்வோம் . 

நேரில் பேசுகிறவர் யாரென் றல்லவா கேழ்க்கவந்தேன் . 
புரு . சூரியநாராயணன் தான் நேரில் பேசவருவான் . 


பயண 


பிறகு 


ஸ்ரீமதி 


ஸ்ரீ . அது முடியாதென்று சொல்லிவிடலாம் . அவர் வீணில் 

சிறமப்படவேண்டியதில்லை . 
புரு . ஸ்ரீமதி இது நிஜம்தானா கொஞ்சம் யோஜித்துச் சொல் . 

உயிரைப்பற்றிய விஷயம் இது . 
ஸ்ரீ . தகுந்த வைத்யம் செய்து கொள்ளச் சொல்லுங்கள் . யோஜிக் 
கவேண்டியதில்லை . 

இது முடியாத காரியம் . 

( சுந்தரி புஷ்பத்துடன் ஓடி வந்து ) 
சுங் . சகி ! ( அதற்க்குள் புருஷோத்தமனை பார்த்து திகைத்து 

திரும்புகிறாள் . ) 
ஸ்ரீ . சகி ! என்னைத் தனியாய் விட்டுப்போகாதே . வீட்டிற்க்குப் 

போவோம் வா . 
சுந் . தனி என்ன ! அவர்தான் துணை இருக்கிறாரே . 
ஸ்ரீ . இல்லேடி ! வீட்டிற்க்குப் போகவேண்டும் வா . 

( போகிறார்கள் .] 
புரு . என் சினேகிதனுக்கு இந்த சமாச்சாரத்தை நான் எப்படி 

சொல்லப் போகிறேன் . அவன் உயிரை விட்டாலும் 
விடுவானே . என்ன செய்வேன் . ( போகிறான் . ) 


அங்கம் 2 -- காட்சி 1 . 


சந்த்ரசேகரன் வீடு . 

(சந்த்ரசேகரன் , ராமனாதன் 

வருகிறார்கள் . ) 
சந் . ராமா உன்னை விஜாரித்து வரச்சொன்னேனே என்ன செய்தாய் . 
ராம . அய்யா உமக்கு அந்த பெண் கிடைப்பது நிச்சயம் . 
சங் . (சந்தோஷத்துடன் ) எண்டா நான் முன்னே சொல்லவில் 

லையா . யாரையடா விஜாரித்தாய் . 
ராம் . அவள் வீட்டு வாசல் கூட்டியை விசாரித்தேன் . மாட்டுக் 

காரனையும் விஜாரித்தேனையா. 
சந் . (திகைத்து ) என்னடா இவர்களைத் தானா விசாரித்து எனக்கு 
தைரியம் சொல்லிவிட்டாய் , 

அடே முட்டாள் உன்னை 
யும் நான் நம்பி அனுப்பினேனே . 


ங 2 . 


ஸ்ரீமதி 


நா 


ராம . எனய்யா வீட்டு ரகசியம் வாசக்கூட்டிக்கும் , மாட்டு 

காரனுக்கும் தெரியாமலிருக்குமா . 
சந் . நல்லது நீ போய் வா எனக்கு வேறு வேலை இருக்கிறது . 

( ராமன் போகிறான் .) 
ஆஹா ! நான் என்ன செய்கிறது . (வேணி ஒளிந்து நிற்க்கிறாள் ) 

என் மனம் ஸ்ரீமதியையே நாடி இருக்கிறதே. இந்தப் 
பயல் சொல்வது சுத்தப் பொய் அவளுக்கு என் மீது 
ப்ரியம் இருக்கிறதாக தெரியவில்லையே , ஒருவேளை நான் 
பணக்காரனென்பது அவளுக்கு தெரியாதோ , தெரிந் 
திருக்கலாமே அன்று அவள் குதிரை வண்டியில் போ 
கும்போது நான் இரட்டை குதிரை சாரட்டில் போ 
னேன் அவள் மோதிரம் கீழே விழுந்ததை எடுத்து 
கொடுக்கப்போன 

னதில் என்னையும் பாராமல் தன் சகி 
யை வாங்கிக்கொள்ளச் சொன்னாளே . அதைப் பார்த் 
தால் சந்தேகமாய்த் தான் இருக்கிறது . சீ இனி இப்படி 
சந்தேகப்பட்டுக்கொண்டிருப்பதில் ப்ரயோஜனமென்ன. 
அவள் தனியே இருக்கும் சமயம் பார்த்து நேரே கேழ்க் 
கவேண்டும் . ஆகா இவளுக்காகத் தானே நான் உயிலைக் 
கூடட மாற்றி புருஷோத்தமனுக்கு அனுகூலமான உயிலை 
ஒளித்தேன் . ஒகோ அதை கொளுத்தவேண்டுமே . எங் 
கே அதைப் பார்ப்போம் ( சாவியை எடுத்து மேஜையைத் 
திறந்து உயிலை எடுத்துப் பார்த்து ) ஆகா கிழவா . 
வஞ்சனை என்னமாயிற்று இனி நாம் இதை வைத்திருக் 
கூடாது . 

கொளுத்திவிடவேண்டும் . ( தீபத்தின் 
பக்கம்போய் ) சீ இது என்ன யோஜனை , இதை வைத் 
திருந்தாலல்லவோ புருஷோத்தமனுக்கு நமது சாமர்த் 
தியம் தெரியும் அவனையும் நாம் அவமானப்படுத்தலாம் . 
இருக்கட்டும் ( மறுபடியும் மேஜையில் வைத்து பூட்டி 
சாவியை சட்டையில் போட்டுக்சொண்டு ) இனி தாமதிக் 
கலாகாது . 

எப்படியாவது ஸ்ரீமதியை அடைய வழி 
தேடவேண்டும் . என்ன செய்யலாம் ( யோஜனையிலிருக் 
கிறான் வேணி வருகிறாள் ) . 


உன் 


கக் 


கூம். 


.. V. SWAMINATHAIYAR LIBRARY . 

[ RUVANMIYUR . HUADRAS - 11 . 

ஸ்ரீமதி 
வேணி . என்ன வெகு யோஜனையிலிருக்கிறீர்களே . 

என்னை இன்னாரென்று தெரிகின்றதோ . 
சங் . வேணி நீ ஏது இப்பொழுது இங்கே வந்தது . திடீரென்று 

எனக்கு முன் சமாச்சாரம் கூட கொடுக்காமல் நீ ங்கே 

வந்திருக்கிறாயே , 
வேணி . புருஷர்களுக்கு ஸ்த்ரீகளை மறப்பது சகஜம் தானே . 
ஆனால் ஸ்த்ரீகள் அப்படி மறப்பார்களா . உங்க 

ளு 
என் ஞாபகமில்லாவிட்டாலும் நான் உங்களையே விஜாரி 
த்துக்கொண்டிருக்கும் போது நீங்கள் திடீரென்று பணக் 
காரராகி செல்வத்தை அனுபவித்துக்கொண்டிருப்பதை 
கேட்டவுடன் நான் உங்களுடன் அந்த சந்தோஷத்தை 
அனுபவிக்க , காள் நக்ஷத்திரம் பார்த்துக்கொண்டிருப்ப 

தா . சமாச்சாரம் கேட்டேன் . உடனே ஓடிவந்தேன் . 
சந் . ஓகோ நான் இத்தனை நாள் ஏழையாயிருந்ததால் வரவில்லை . 

இப்போது பணக்காரனாய் போனவுடன் பணத்தை அனு 

பவிக்க வந் விட்டாயோ . 
வேணி , புருஷர்களுக்கெல்லாம் இம்மாதிரி கெட்ட எண்ணம் 

தோன்றுவது சகஜம் தானே என்னை விட்டு வந்தது யார் 

நீங்களோ , நானோ. 
சந் . வேணி , கோபித்துக்கொள்ளாதே கொஞ்சம் பேணி சாப்பிடு 

கிறாயா . மெத்த பசியாய் இருக்கிறாய்போல் தோன்று 
கிறதே . கோபிக்காதே நான் வேடிக்கையாய் சொன் 
னேன் எனக்காக கொண்டுவரப்பட்ட பேணி இதோ 
இருக்கிறது எடுத்துக்கொள் இன்னும் கொண்டுவரச் 

சொல்லுகிறேன் . 
வேணி . 

நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் கேட்டுக் காள்ள 
வேண்டியவள் தானே எனக்கு பசியாகத் தானிருக்கிறது 

ஏதாவது கொண்டுவரச் சொல்லுங்கள் . 
சந் . முன்னால் இந்த பேணியை எடுத்துக்கொள் , வேணி . ( கொடு 

க்கிறார் ) யாரடா - அங்கே சீக்கிரம் தின் பண்டங்கள் 
கொண்டுவரச் சொல் . வேணி 

--சற்று முன் நான் உன் 
ஞாபகமாகவேயிருந்தேன் . 


th . சு 


ஸ்ரீமதி 


வேணி . ஓகோ அதனால் தான் என்னைக் கண்டவுடனே அடித்து 

விடுவீர்கள் போல் பார்த்து திகைத்தீர்களோ . ( ஆள் 

தின் பண்டம் வைக்கிறான் ). 
சந் . வேணி எப்பொழுதும் உன் வேடிக்கைப்பேச்சை விடுகிற 

தில்லையே நீ . இதற்க்காகவே தான் உன்னை நினைத்தேன் 

வேணி . 
வேணி . சரி இனி கோமாளி வேஷத்துக்கு ஒரு 

பெண் 

அனுப 
விப்பதற்க்கு ஒருபெண் , 2 பெண்கள் அகப்பட்டார்கள் . 
சந் . ஏன் காலை பிடிப்பதற்க்கு ஒரு பெண்ணும் மென்னைப் பிடிப் 

பதற்க்கு வேறு பெண்ணும் சேர்த்துக்கொள்ளுகிறது 

தானே . 
வேணி . அதுவும் வரும் நான் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை 

பாதுகார்க்காவிட்டால் . 
சந் . நல்லது வேணி , நீ நன்றாய் பாடுவாயே . எங்கே ஒரு பாட்டு 

பாடு . 
வேணி . நல்லது அப்படியே பாடுகிறேன் ( பாடுகிறாள் ) ( ஆனந்த 

பைரவி ) மஞ்சி தினமுநேடே , மக ருஜு கரம்மனே . 
சந் . ( பாட்டு முடிந்த பிறகு ) பேஷ் வேணி சமயமறிந்து பாடி 
நாயே . 

துதான் விசேஷம் உன்னிடத்தில் . 
வேணி . சமயம் யாருக்கு உங்களுக்கா எனக்கா நீங்கள் யோஜித் 

திருந்த பெண்ணுக்கா . 
சர் . நான் யோஜித்திருந்த பெண்ணாகிய உனக்குத் தான் . 
வேணி . இதெல்லாம் வீண்பேச்சு என்னிடம் நிஜத்தை சொல்லி 

விடுங்கள் இல்லாவிட்டால் நான் ஆணையிட்டுகேழ்ப்பேன் . 
சந் . நீ எத்தனை , ஆனையை விட்டு கேட்டபோதிலும் உள்ளது 

தான் வரும் . 
வேணி . சரி , அது கிடக்கிறது இனி நான் உங்களை விட்டுப் பிரி 

யாமல் இங்கேயே இருக்கலாமல்லவா . 
சந் . ( யோஜித்து ) இருக்கலாம் ஆனால் , 
வேணி . சரி இனிமேல் நீங்கள் , சொல்லவேண்டியதில்லை எனக்கு 

நோட்டீஸ் கொடுத்தது போல் தான் . நான் இப்பொழு 
தே போகிறேன் . 


ஸ்ரீமதி 


கூரு 


ங்கே 


சந் . என்ன வேணி நான் முழுவதும் சொல்வதற்க்குள் எல்லா 

தீர்மானமும் நீயே செய்து கொள்கிறாயே எனக்கு இன் 
னும் ஒரு மாதத்திற்கு ஒழியாது . புதிதாய் வந்த சொக் 
தாதலால் வேலை அதிகமாக இருக்கிறது . 
இருந்தால் அந்த வேலை ஒன்றும் ஒடாது . 

அது தான் 
சொல்ல வந்தேன் இந்த ஒரு மாதமானதும் இந்த ராஜாங் 

கத்துக்கு நீ தான் ராணி . 
வேணி . அது வரையில் வேணிதான் சரி நான் போய் வருகிறேன் . 
கந் . என்ன வேணி நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு த்ருப்தி 

யாகவில்லையே . நீ இன்று இருந்து விட்டுத் தான் போக 

வேண்டும் . 
வேணி . நான் கேழ்க்கிறபடி நீங்கள் செய்வதானால் நாள் இருக் 

கிறேன் . 
சந் . நீ என்ன கேழ்க்கிறாய் சொல் அந்தப்படியே செய்கிறேன் . 
வேணி . ( தலை குனிந்து ) நான் இப்பொழுது கர்ப்பமாயிருக்கி 

றேன் நீங்கள் எனக்கு வாக்களித்தபடி கலியாணம் செய்து 
கொள்வீர்களென்று எனக்கு தோன்றவில்லை . ஆகையால் 
இன்னும் ஒரு மாதத்தில் என்னை கலியாணம் செய்து 

காள்வதாக எழுதிக் கொடுங்கள் . 
சந் . வேணி பெண் புத்தி யென்பது சரியாயிருக்கிறது . ( அவளை 

கட்டி முத்தமிட்டு ) கண்ணே உனக்கேன் இந்த சந்தேகம் . 
எழுதிக்கொடுத்து விட்டு கலியாபாணம் செய்து கொள்ளா 
மல் போனால் நீ என்னை என்ன செய்யப்போகிறாய் . கண் 
ணே உனக்கு வரும் அவமானம் எனக்கில்லை பா , கவலைப் 
படாதே நேரமாகிறது உனக்கும் களைப்பாயிருக்கிறது 
தூங்குவோம் வா . ( படுத்துக்கொள்ளப் போகிறார் . ) 
வேணி உட்காருகிறாள் . சற்று நேரத்திற்க் கெல்லாம் 
சந்த்ரசேகரன் தூங்கிப்போய் விடுகிறார் ) . 
(வேணி மெள்ள எழுந்திருந்து ஆணியில் மாட்டியிருந்த 
சட்டையிலிருந்து 

சாவியை எடுத்து மேஜையை 
திறந்து உயிவை எடுத்து தன் மடியில் வைத்துக் 
காண்டு பூட்டி சாவியைசட்டையில் போடுகிறாள் .) 


ந.சு 


ஸ்ரீமதி 


சந் . ( தூக்கத்தில் ) ஸ்ரீமதி , ஸ்ரீமதி நீ அப்படி சொல்லாதே . நான் 

உன்னையே நம்பியிருக்கிறேன் . 
வேணி . ஸ்ரீமதியின் பைத்தியமா உனக்கு வா சொல்லுகிறேன் 

வழி , ஒருக்கால் ஸ்ரீமதி சம்மதித்தபோதிலும் , என் உயிர் 
உள்ளளவும் இந்த கலியாணம் நடக்கமாட்டாது . பார்த் 
துக்கொள்கிறேன் . ஹா பாபி என்னை கலியாணம் செய் 

காள்வதாய் வாக்களித்து இந்த பாபியால் என் தாய் 
தகப்பன் எல்லோரையும் நான் விரோதித்துக் கொண் 
டிருக்க , நான் கர்ப்பமாயிருப்பது தெரிந்தும் இப்போது 
வேவேறு பெண்ணை கலியாணம் செய்து கொள்ள யோஜிக் 
கிறானே . சீ , இவனைக் காட்டிலும் காட்டில் சஞ்சாரம் 
செய்யும் சிங்கம் , புலி இதுகளை கொடிய தென்று சொல்ல 
லாமோ . இருக்கட்டும் இவனுக்குத் தகுந்த சிக்ஷை செய் 


கிரேன் 


( போகிறாள் .) 


அங்கம் 2- காட்சி 2 . 


அவள் 


சந்த்ரசேகரன் வீடு . 

(சந்த்ரசேகரன் வருகிறார் . ) 
சந் . ஆகா ! ஸ்ரீமதியின் அழகைப் பார்த்த பிறகு இந்த வேணியை 

யாராவது லக்ஷ்யம் செய்வார்களா . நல்லவேளையாய் 
நான் சொன்னதை நம்பிப்போய் விட்டாள் . 
இங்கே இருந்தால் என் காரியம் . ஒன்றையும் முடிக்க விட 
மாட்டாள் . ஆனால் பாபம் என்னையே நம்பி இருக்கிறாளே 
என்ன செய்கிறது . சீ ! இதென்ன கெட்ட யோஜனை . 
அவளுக்கு என்னைப்போல எத்தனை பேர்கள் இருக்கிறார் 
களோ . தெரியாமலா அவளுக்கு தட்டு வாணி என்று 
பேர் வைப்பதற்கு பதிலாய் சுறுக்கமாய் வேணி என்று 
பெயரிட்டிருக்கிறார்கள் . அவளையாவது நான் கலியாணம் 
செய்து கொள்ளவாவது . எப்படியாவது ஸ்ரீமதியைப் 
பார்க்கவேண்டும் . ஒரு வேளை அவள் தகப்பனார் நம்மை 


ஸ்ரீமதி 


நஎ 


கலியாணம் செய்து கொள்ளும்படி ஸ்ரீமதிக்குச் சொன் 
னால் கூட அவள் வீம்பாய் மாட்டேனென்றால் என்ன 
செய்கிறது . அதற்க்கு ஒரு யோஜனை செய்யவேண்டும் . 
( யோஜித்து ) ஆகா ! இது ஒரு கஷ்டமா கமக்கு . உயிலை 
ஒரு நிமிஷத்தில் மாத்தின எனக்கு இது ஒரு சிரமமா . 
ஒரு யோஜனை தோன்றுகிறது . ஸ்ரீமதி தன் தகப்ப 
னுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் சகிக்கமாட்டாள் . 
அப்போது அவள் தகப்பனை காப்பாற்றுவதாக வாக்கு 
கூறி அவளை சம்மதிக்கச் செய்யலாம் . தகப்பனுக்கு 
கஷ்டம் வரும்படி எப்படி செய்கிறது . ஜித்து ) 
ஒன்று செய்வோம் . அவர் பணத்தை ஓர் பாங்கு ஏற்ப் 
படுத்தி அதில் போடச் செய்வோம் . பிறகு கடன் வாங் 
கியும் போடச்சொல்லி , வீட்டையும் ஈடு வைக்கச்செய்து 
கடைசியில் பாங்கை இன் சால்வெண்டுக்கு கொண்டு வந் 
தால் கடன் மிச்சமாகிறது . சொத்து போய்விடுகிறது . 
ஆம் . இது தான் சரியான யோ ஜூனை , நாம் அன்று 
உயிலைக் கொளுத்த யோஜனை செய்தோமே கொளுத்தி 
னோமா இல்லையா . கொளுத்திவிட்டோம்போலிருக்கிறதே 
என்னமோ நமக்கு வரவர ஞாபகம்கூட தடுமாடுகிறதே . 
ஸ்ரீமதியை கலியாணம் செய்யும் வரையில் இப்படித்தான் 
இருக்குமோ . இவ்வளவு சந்தேகம் எதற்க்கு மேஜையை 
திறந்து பார்த்தால் தெரிகிறது . ( சாவியை சட்டையி 
லிருந்து எடுத்து திறந்து பார்த்து ) ஓகோ கொளுத்தி 
விட்டோம் . அதனால்தான் அது இங்கில்லை . ( மறுபடி 
யோஜிக்கிறான் ) இதென்ன என் ஞாபகம் இப்படி இருக் 
கிறது . 

அன்று புருஷோத்தமனிடம் அதைக் 
காண்பித்து 

அவமானப்படும்படி செய்தபிறகு 
கொளுத்த வேண்டுமென்று தீர்மானம் செய்து 
மேஜையிலேயே வைக்கவில்லையா . ( மறுபடி யோ ஜித்து ) 
இல்லை கொளுத்திவிட்டேன் . தீபத்தினிடம் கூடகொண்டு 
போகவில்லையா அதை . ஓகோ இங்கே இப்படி காற்றில் 
லாமல் சற்று நேரமிருந்தால் நமக்கு பைத்யம் பிடித்து 


நான் 


அவனை 


தான் 


கூ அ 


ஸ்ரீமதி 


அனுபவிப் 


தான் . 


விடும் . சற்று வெளியே போய் காற்றை 
போம் . (வெளியே போகிறான் .) 

( சுந்தாய்யர் , நாகராஜன் எதிரில் 

வருகிறார்கள் .) 
சுந் . சந்த்ரசேகரரே ! ஏது வாக்கிங் புறப்பட்டீர்களோ . அண்ணா 

இவர் தான் சுந்தரராஜர் சொத்தை அடைந்த சந்த்ர 

சேகரர் . 
நாக . நல்லது சந்தோஷம் . உங்களைப் பார்த்தது நல்ல விசேஷம் 

உங்களுக்கு தம்பி இருக்கிறார் அல்லவோ அவ 
ருக்கும் சொத்து கிடைத்திருக்கிறதோ . 
சந் . இல்லை . அவன் கெட்ட நடத்தை உள்ளவனென்று அவனைக் 
கண்டால் 

அவருக்கு பிடிக்காது . அதனால் ஒன்றும் 
காடுக்கவில்லை. 
நாக . சரிதான் . 
சந் . நானே தங்களை தெரிந்து 

கொள்ள வேண்டுமென்று ஆவ 
லுடையவனாயிருந்தேன் . நல்லவேளை கும்பிடப்போன 
தெய்வம் குறுக்கே எதிர்பட்டதுபோல் உங்கள் தரிசனம் 

கிடைத்தது . 
நாக . தங்களுக்கு எங்கேயும் அவசரமாய் போகவேண்டியதில்லையே 

என் வீட்டுக்கு வாருங்களேன் . சுந்தரய்யரும் அங்கே 

தான் வருகிறார் . 
சந் . ஒரு காரியமாய்த் தான் புறப்பட்டேன் . ஆகிலும் அதற்க்கு 

அவ்வளவு அவசரமில்லை நாளை பார்த்துக்கொள்ளலாம் . 
தாங்கள் கூப்பிடும் போது நான் வராமலிருப்பது நியாய 

வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டோ . 
நாக . ஒன்றுமில்லை , இன்றைய தினம் ஸ்ரீமதி பிறந்த நாள் . 
சில 

சினேகிதர்களை அழைத்திருக்கிறேன் . அதற்காகத்தான் 

தங்களையும் கூப்பிட்டேன் . 
சந் . நல்லது இப்படிப்பட்ட 

சுபதினத்தில் எனக்கு உங்கள் 
சிநேகம் கிடைத்தது விசேஷம்தான் . போவோம் . 

[ போகிறார்கள் . ) 


மன்று . 


ஸ்ரீமதி 


. 


அங்கம் 2- காட்சி 3 . 


நாகராஜர் வீட்டில் ஒரு அறை . 

( நாகராஜன் , சுந்தரய்யர் , சந்த்ர 

சேகரன் வருகிறார்கள் .) 
நாக . ஸ்ரீமதி எங்கள் 3 பேருக்கும் காபி கொண்டு வா 

[ ஸ்ரீமதி காபி கொண்டுவந்து சந்த்ர 
சேகரரைக் கண்டவுடன் முகத் 
தை திருப்பிக்கொண்டு , காபியை 

வைத்து விட்டுப் போகிறாள் . ) 
சந் . ( தனக்குள் ) அடாடா என்ன அழகு அழகுக்குத்தகுந்த அகம் 

பாவமும் இருக்கிறதே . என்ன செய்கிறது இருக்கட்டும் . 
அதை அடக்குகிற விதமாய் அடக்குகிறேன் . 

(( நாகராஜர் காபியை பங்கிட்டு 

கொடுக்கிறார் . ] 
சுக் . என்ன அண்ணா இந்த காபி ஒன்று பொல்லாத 

வஸ் து 
நாம் எங்கே போனாலும் நமக்கு முன்னே வந்து நிற்க் 

கிறது . 
சந் காபி ஒன்று ஸ்த்ரீ ஒன்று இதுகளை கமக்கு நிந்திக்காமல் 

சரிப்படுகிறதில்லை அவைகளைவிட்டு பிரிந்தும் ஒரு நாழி 

கை கூட இருக்கவும் முடியவில்லை. 
நாக . சந்தரசேகரரே சுந்தரராஜர் உமக்கு கொடுத்த ரொக்கம் 

ரொம்ப இருப்பதாகச் சொல்லுகிறார்களே எவ்வளவு 

இருக்கலாம் நான் கேழ்க்கலாமோ . 
சர் . ஆகா தாங்கள் கேழ்க்கத் தடையென்ன 2 , 3.லக்ஷமிருக்கும் 

அவருக்கு ப்ரியமான அற்புத நாடக பாங்கில் போட் 

டிருக்கிறார் . 
நாக . அந்த பாங்கு எங்கிருக்கிறது எனக்கு தெரியவில்லையே , 
சங் . தாங்கள் பார்த்ததில்லையோ சென்னபட்டணத்தில் சமுத்ரக் 

கரையில் தானே இருக்கிறது . தங்கள் ரொக்கமெல்லாம் 
எந்த பாங்கிலிருக்கிறது 


ஸ்ரீமதி 


நமது 


நாக . அந்த வயித்தெரிச்சலை ஏன் கேழ்க்கிறீர்கள் சுதேசி பாங்கில் 

போட்டிருக்கிறேன் . அது பரதேசி பாங்காயிருக்கிறது . 
கேழ்க்கிற சமயத்தில் பணம் கிடைக்கிறதில்லை . 12 ரூ . 
வட்டி கொடுக்கிறார்கள் வட்டி அதிகம் கேட்டால் உன் 
பணத்தை வாங்கிப்போ என்கிறார்கள் உங்கள் பாங்கில் 

என்ன வட்டி வருகிறது , 
சந் . எனக்கு 34 ரூ . வட்டி வருகிறது சில சமயம் அதிகமும் 

வருகிறது . 
நாக . அப்படியானால் உங்கள் பாங்கை பார்க்கவேண்டும் . ஏன் 
சுந்தரமய்யரே 

பணத்தைக்கூட இந்த பாங்கி 
லேயே போட்டால் என்ன ? 
சுந் . தடையில்லாமல் போடலாம் . முக்கால் வட்டி இந்த நாளில் 

யார் கொடுக்கிறார்கள் . ஆனால் அதிக வட்டிக்கு ஆசைப் 
பட்டு கண்ட இடத்தில் கொடுத்தால் சில சமயம் வாங்கு 
கிறவனுக்கு வட்டி நஷ்டமும் நமக்கு அசல் நஷ்டமும் 

வந்துவிடும் . 
நாக . சந்த்ரசேகரரே இந்த பாங்கின் ரூல் தங்களிடமிருக்கிறதா . 
சந் . ரூல்கள் , டைரக்டர்கள் , ரிபோர்ட்டு எல்லாம் தங்களுக்கு 
அனுப்புகிறேன் . சாவகாசமாய் பாருங்கள் . 

தங்களை 
யும் அங்சே கூட்டிப்போகிறேன் .. அங்ே 

க வேலை நடக் 
கிற தினுசுகளையும் பாருங்கள் . 
நாக . சந்த்ரசேகரரே , சுந்தரமய்யரே , இன்று ஸ்ரீமதி பிறந்த 

நாளாயிருப்பதால் அவளை கோவிலுக்கு அழைத்துக் 

கொண்டுபோய் பெருமாளை சேவித்து வருவோமா . 
சந் . அப்படியே செய்வோம் . 
நான் உள்ளே போய் ஸ்ரீமதியையும் புறப்படச் சொல்லு 
கிறேன் . 

( சுந்தரய்யர் வெளியில் போய் 

நிற்க்கிறார் .) 
நாக . ஸ்ரீமதி நீ கோவிலுக்கு புறப்பட வேண்டாமா . சிக்கிரம் 

புறப்படு . 


நாக 


ஸ்ரீம 
ஸ்ரீ . இதோ புறப்படுகிறேன் அப்பா . நீங்கள் முன்னமே சொல்லி 

யிருந்தால் இந்நேரம் நான் தபாராயிருப்பேன் . ( மெள்ள ) 

ஏனப்பா அவர் போய்விட்டாரா . 
நாக . ஏன் ? அவர் போகவில்லை . இங்கே தான் இருக்கிறார் . 
ஸ்ரீ . ( திகைத்து ) கோவிலுக்கும் வருவாரோ . 
சந் . ( தனக்குள் ) என்ன அவளுக்கு நாமும் கோவிலுக்கு வர 

வேண்டுமென்று இருக்கிறது போல் தோன்றுகிறதே . 
நாக . ஏன் வந்தால் என்ன . வரத்தான் போகிறார் . நான் தான் 

அவரையும் கோவிலுக்கு அழைத்தேன் . 
ஸ்ரீ . அப்பா நீங்கள் மட்டும் போய் வாருங்களேன் நான் என்ன 

த் 
திற்க்கு வரவேணும் , 
சந் . ( தனக்குள் ) என்ன ஜாலம் . மனதில் நானும் வரவேண்டு 

மென்றிருக்கும் . 
நாக .. என் ஸ்ரீமதி அவர் உன்னை என்ன செய்கிறார் . 
ஸ்ரீ . இல்லை அப்பா . சுந்தரி இங்கே இல்லை . அதிலும் 

அவர் என்னைப் பார்த்து உருட்டி உருட்டி முழிக்கிறதை 

பார்த்தால் எனக்குப் பயமாயிருக்கிறதே . 
நாக . பயமென்ன நாங்கள் கூட வருகிறோமல்லவா புறப்படு . 
சங் . (திகைத்து ) ஆகா என்னை கண்டால் பயமாயிருக்கிறதாம் . 

ஏது இவள் இருக்கிற தினுசை பார்த்தால் வேறு ஒரு 
வன் மீது தான் காதல் கொண்டிருக்கிறாள் போலிருக்கி 
றது . அவன் இன்னானென்று தெரியவில்லை . 

அதை 
யும் தெரிந்து கொண்டு தகுந்த உபாயம் தேடவேண்டும் . 
கோவிலில் இவளுடன் தனித்து பேசக்கூடிய சமயமும் 
நேர்ந்திருச்கிறது . பார்ப்போம் . ( நாகராஜர் ஸ்ரீமதியை 
அழைத்து வர எல்லோரும் போகிறார்கள் .) 


கூட 


அங்கம் 2 - காட்சி 4 . 


கோவில் முன்பாக . 

( காகராஜய்யர் , சுந்தரய்யர் , சந்த்ர 
சேகரன் , ஸ்ரீமதி வருகிறார்கள் .) 


6 


# 2 . 


ஸ்ரீமதி 


நாக . ஸ்ரீமதி இந்த ப்ராகாரத்தை சுற்றி வருவோமா . 
ஸ்ரீ . அப்பா கால் வலிக்கிறது . நீங்கள் சுற்றி வாருங்கள் . நான் 

இங்கேயே இருக்கிறேன் ( தனக்குள் ) இந்த சனி சற்று 

தொலையட்டும் . 
நாக . சரி நாம் ப்ராகாரம் சுற்றி வருவோம் வாருங்கள் ( மற்றவர் 

கள் போகிறார்கள் . ) 
ஸ்ரீ . இந்தச் சனியும் சற்று நேரத்திற்க்கு துலைந்தது , இன்றைக்கு 

விடிந்ததும் யார் முகத்தில் விழித்தேனோ தெரியவில்லை . 
715 நாட்டு சனியன் என்பது இது தான் போலிருக்கிற 
து . பிடித்து 3 நாழிகை ஆகிறது . மீதி 41 நாழிகையும் 
போகவேண்டும் . 

போயும் விடுமோ விடாதோ 
தெரியவில்லையே . இது வந்ததை அந்த தம்பி வந்திருக்கக் 
கூடாதா அண்ணனுக்கு எட்டாதது தம்பிக்கு எட்டுமெ 
ன்று சொல்வார்களே அவரைக் காணோமே . அய்யோ 
மறுபடியும் வந்து விட்டதே சனியன் . 

( சந்திரசேகரன் வருகிறார் . ) 
சந் . ( தனிமையாக ) எனக்கு இங்கே இருந்து அவளிடம் பேச 

வேண்டுமென்று ஆசை இருந்தும் எங்கே நாம் இருப்ப 
தாகச் சொன்னால் இவளும் ப்ராகாரம் சுற்ற புறப்பட்டு 
விடுவாளோ என்று நான் அவர்களுடன் கூடப் போவ 
போல கொஞ்சம் போய் அவர்களை அனுப்பி வந்துவிட் 
டேன் . அவர்கள் வர இன்னும் 12 மணி நேரம் ஆகும் . 
அதற்க்குள் இவளுடன் பேசி இவளை நமக்கு இசையும் 
படி செய்யவேண்டும் . (உறக்க ) ஸ்ரீமதி அந்த தாம்பாளத் 
தை இப்படி கொடு . நான் சற்று வைத்திருக்கிறேன் . 

உன் மெல்லிய கை இந்த தாம்பாளத்தை தாங்காது . 
ஸ்ரீ . என் கையிலேயே இருக்கட்டும் அதில் கனம் ஒன்றுமில்லை. 
சங் . இருந்தபோதிலும் நான் சற்று வைத்திருக்கிறேன் . 
ஸ்ரீ . நீங்கள் மடி இல்லை . உங்களிடம் கொடுக்கக் கூடாது . 
சந் . ஸ்ரீமதி உன்னிடம் ஒரு சங்கதி பேசவேண்டும் . 

சற்று உட் 
பாரமாட்டாயா . 
ஸ்ரீ . நான் நின்றே கேழ்க் கிறேன் சொல்லுங்கள் . 


வது 


கா 


ஸ்ரீமதி 


சந் . 


வா . 


சுட் 


சந் . ஸ்ரீமதி நான் யார் தெரியுமா , உனக்கு . 
ஸ்ரீ . புருஷோத்தமனுக்கு தமயனென்று கேள்விப்பட்டிருக்கி 

றேன் . 
ஆகா ! அந்த பாபர் பயல் மூலமாய்த்தான் என் பெயர் 
தெரியவேண்டுமோ . என்ன ஸ்ரீமதி என்னை இப்படி அவ 
மானப்படுத்துகிறாயே . நான் மிகுந்த பணக்காரனல்ல 

என் பேரைக்கொண்டு அந்தப்பயல் பிழைக்க 
வேண்டியிருக்க அவன் பேரைக்கொண்டா 

என்னைத் 
தெரிந்துகொள்கிறது . 
ஸ்ரீ . நான் சொன்னால் , அவரை ஏன் பயலென்றும் பரட்டை 

பென்றும் வைகிறீர்கள் . இப்பொழுது அவர் பேரைக் 
கொண்டுதான் உம்மை தெரிந்திருக்கிறேன் , இவ்வளவு 

சிகையுள்ளவரென்று . 
சந் . நான் அசிகையினால் சொல்லவில்லை உலகத்தில் ஒருவரைத் 

தெரியவேண்டுமானால் அவருக்கும் மேலானவரை 
டிக்காட்டி அவருக்கு இன்ன உறவென்று சொல்வது 

வழக்கம் . 
ஸ்ரீ . நான் அப்படித்தானே சொல்லியிருக்கிறேன் . 
சந் . சரி நான் இது விஷயத்தில் உன்னிடம் சண்டை செய்ய வர 
வில்லை . 

உன் கலியாண விஷயமாய் கேழ்க்க வந்தேன் . 
ஸ்ரீ . அது என் தகப்பனார் பொருப்பல்லவா . நீங்களேன் அதைப் 

பற்றி கவனிக்கவேண்டும் . 
சர் . என்ன ஸ்ரீமதி ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்கிறாயே . 

நான் உன் கலியாண விஷயத்தை கவனிக்கிறதுபோல 

நீ என் கலியாண விஷயத்தை கவனிக்கவேண்டாமா . 
ஸ்ரீ . ரண்டும் வேண்டாம் . தாங்கள் இது விஷயத்தில் சிறமம் 

எடுத்துக்கொள்ளாமலிருந்தால் அதுவே போதும் . 
சந் கிடக்கிறது . நீ என் 

களியாண 

விஷயத்தை கவனிக்காத 
போதிலும் , நான் உன் கலியாண விஷயத்தை கவனிக்கி 
றேன் . ஸ்ரீமதி வெகு காலமாய் நான் ஒரு பெண்னையும் 
லக்ஷ்யம் செய்வதில்லை . அவர்களைக்கண்டால் முகத் 
தைத் திருப்பிப் போவேன் . பெண்ணின் மீது 

ஆசை 


ஸ்ரீமத் 


யென்று 


டாகும்படி செய்தது நீயே . உன்னைப்பார்த்தது 
முதல் நான் வேறு ஒரு பெண்ணையும் பார்க்கிறதில்லை . 
எப்படியாவது உன்னை கலியாணம் செய்து கொள்ள 
வேண்டுமென்ற ஆவலே எனக்கு மேலிட்டிருக்கிறது . 

என்ன சொல்லுகிறாய் . 
ஸ்ரீ . ஆவல் மேலிட்டிருந்தால் அது சீக்கிறம் தொலைந்து விடும் . 

உள்ளே யிருந்தால் தானே தொலைவது கஷ்டம் . 
சந் . நான் நல்ல பணக்காரன் . உனக்கு நகைகள் ஏராளமாய் 

போடுவேன் . 
ஸ்ரீ . நான் பணக்காரரையே கலியாணம் செய்து கொள்கிறதில்லை 
விருதம் கொண்டிருக்கிறேன் . 

நகைபோடும் 
புருஷனைப்பார்த்து நகைக்கவும் எனக்கு தெரியாது . 
இதெல்லாம் ஏன் வீண்பேச்சு , என்னிடம் இந்தப் பேச் 
செல்லாம் பேசவேண்டாம் . என் தகப்பனார் தாக்ஷணி 
யத்திற்க்காக உதாசீனமான பதில் நான் உங்களுக்குச் 

சொல்லவில்லை . 
சந் . ஸ்ரீமதி நீ சோபித்துக்கொள்வது நியாயமன்று , ஆனால் ஸ்த்ரீ 

கள் கோபிப்பதுபோல் நடிப்பது வழக்கந்தான் . உன் 
உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடு . பிறகு 

நான் போய் விடுகிறேன் . 
ஸ்ரீ . ( கோபமாய் ) நான் கோபம் போல் உம்மிடம் ஒன்றும் நடிக்க 

வரவில்லை . இது நாடகமன்று உள்ளதைத்தான் சொல் 
லுகிறேன் . உள்ளத்திலொன்றும் வெளியிலொன்று 
மாயிருப்பது என் சுவமாவமன்று . தாங்கள் போகலாம் . 
இனி என்னிடம் பேசினால் அவமரியாதை கிடைக்கும் . 

( முகத்தை திருப்பிக்கொள்ளுகிறாள் .) 
சர் . (தனிமையாக ) இனி இவளிடம் பேசுவதில் பிரயோஜன 
மில்லை . இவள் வீட்டில் புறப்படும் போதே சொன்னது 

இனி நமது யோஜனைப்படி முடிக்க வேண் 
டியது தான் . ஸ்ரீமதி இருக்கட்டும் . நீ அலக்ஷ்யம் செய் 
யும் சந்த்ரசேகரனை இப்படிப்பட்டவனென்று அறிய 
மாட்டாய் , உன்னை அறியும்படி செய்து உன்னை நாய் 


போறாதா . 


ஸ்ரீமதி 


போல் என்னைத் துடரும்படி செய்யாமல் போனால் நான் 
சந்த்ரசேகரனா 

[ நாகராஜர் , சுந்தரமய்யர் 

வருகிறார்கள் .) 
நாக . ஸ்ரீமதி நாமெல்லோரும் கோவிலுக்குள் போவோமா . 

( எதிரில் ஓர் அய்யங்கார் வர அவர் 
காதில் சுந்தரமய்யர் ஏதோ சொ 

ல்கிறார் . ) 
அய்யங்கார் . அய்யர் வாள் வரவேணும் ; அம்மா வாசற்படி பார்த் 

து வாருங்கள் . எங்கேயாவது தடுக்கப்போகிறது . 
நாக . பெருமாள் , இன்று கோவிலில் கூட்டம் அதிகமாயிருக் 

குமோ . 
அய் . என்ன அய்யர்வாள் எவ்வளவு கூட்டத்திலும் தங்களையும் 

அம்மாளையும் ஒருவரும் மேலே படாமல் தரிசனம் செய் 
வைக்க மாட்டே 

னா வாருங்கள் . 


அங்கம் 2 -- காட்சி 5 . 


கோவிலுக்குள் 
( சுவாமி தரிசனம் ஆகிறது . அய் 
யங்கார் நக்ஷத்திரம் கேட்டு அர்ச் 
சனை செய்கிறார் . ஒரு தாசி பாடு 
கிறாள் . ( காபி ராகம் ) தேவா , 

தேவா , சாயா மனோகரா .) 
ஒரு சாஸ்திரிகள் . மேசியாமம் 

என்று 

சுலோகம் சொல்லிக் 
கொண்டே தாசியை பார்த்தவண்ணம் நிற்க்கிறார் . 
ஒர் பிரபு . சுவாமி பிரபோ எனக்கு இவ்வளவு செல்வமிருந்தும் 

இல்லையே . எப்படியாவது அனுக்ரகம் 
செய்யவேண்டும் . 
ஓர் ஏழை . பிரபோ குடிக்கக்கஞ்சியில்லை . வருஷம் ஒன்றுக்கு 

ஒரு பெண் பிறக்கிறதே , இதற்க்கு நான் என்ன செய் 
வேன் எனக்கு ஐவேஜியைக் கொடும் . இல்லா விட்டால் 


ஒரு பிள்ளை 


சகா 


ஸ்ரீமதி 


( 


இந்தப் பெண்ணையெல்லாம் நீர் கலியாணம் செய்து கொ 
டும் . இல்லாவிட்டால் என்னை கேலி செய்யும் அடுத் 

தாத்து சுப்பனுக்கு 10 பெண்ணைக் கொடும் . 
ஓர் தாசில்தார் . பிரபோ எனக்கு கீழ்பட்டவனுக்கெல்லாம் டிப்டி 

கலெக்டர் வேலை கிடைத்து விட்டதே , எனக்கு கிருபை 

செய்யக்கூடாதா . 
ஓர் உபாத்தியாயர் . பிரபோ 10 வருஷமாய் பொது நன்மைக்கு 

நான் உழைத்திருக்க ஒரு சிறமுமில்லாமல் வக்கீல் சுந்த 
ரய்யர் திவான் பகதூர் பட்டத்தை அடித்துக்கொண்டு 
போய்விட்டாரே . 

இதுவும் உமது திருவிளையாடலோ . 
[ தீபாராதனை ஆகிறது . எல்லோரும் 
கன்னத்தில் போட்டுக் கொநாள் 

கிறார்கள் .) 
ஒருவர் . சன்னதி விடுங்கோ . மறைக்காதேயுங்கள் . 

( அய்யங்கார் தீபாராதனை காண் 
பித்து துளசி தீர்த்தம் கொடுத்து 
சடகோபம் சேவித்து தக்ஷ 

ணைக் 
கு காத்திருக்கிறார் , நாகராஜர் 
ரூ . 1 கொடுக்க அய்யங்கார் பல் 

லைக் காட்டிக்கொண்டு ) 
அய் . பிரபுக்களெல்லாம் இப்படி கொடுத்தால் ஏழையாகிய நாங் 
கள் எப்படி பிழைக்கிறது . 

(நாகராஜர் மறுபடி ரூ . 1 கொடுக்க 

அய்யங்கார் சந்தோஷத்துடன் ) 
அய் . நீங்கள் அமோகமாயிருக்கவேணும் . உங்கள் குழந்தைக்கு 

சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கவேணும் . ( போகிறார்கள் ) 
ஒருவர் . என்ன ஓய் அய்யங்காரே குழந்தைக்கு இன்னும் கலி 

யாணமே ஆகவில்லை தெரியாமல் இப்படிச்சொல்லலாமா . 
அய் . ( தனி ) அப்படியா எனக்கு தெரியவில்லையே . 

என்ன 
சரியா , இந்தப்பெண் சாந்தி முகூர்த்தமான பெண்போ 
லிருக்கிறாள் இன்னும் கலியாணம் ஆகவில்லையாம் . என்ன 
கலிகாலத்தின் கூத்து , ஓகோ ஏதோ ருதுவான பிறகு 


மதி 


தான் கலியாணம் செய்கிறதென்றும் , ஜாதி பேதமில்லா 
மல் விவாகம் செய்யலாமென்றும் , சிலர் ஏற்ப்பாடு செய் 
திருக்கிறார் களமே . இதில் அவர் சேர்ந்தவர்போலிருக்கி 

நடக்கட்டும் . நமக்கென்ன ராமனாண்டாலென்ன , 
ராவணனாண்டாலென்ன . நம்ம தக்ஷிணையும் பொங்கல் 
புளியோஹோரையும் , குறையாமல் நமக்கு வரும்படி 
எம்பெருமாள் பார்த் கக்கொண்டால் அதுவே நமக்கு 
போதும் . 

( போகிறார் .) 


அங்கம் 2 - காட்சி 6 . 


இந்த 


சென்னப்பட்டணம் . 

(நாகராஜர் , சந்த்ரசேகரர் 

வருகிறார்கள் . ) 
நாக . சந்த்ரசேகரரே உமக்கு என்னால் எவ்வளவு சிறமம் . இதற் 

க்கு தகுந்த பிரதி உபகாரம் என்ன செய்யப்போகிறேன் . 
எனக்காக உங்கள் தேகசிரமத்தை கொஞ்சமும்பாராமல் 
இந்த பட்டணத்திற்கு கூட்டி வந்தீரே - உமது பாங்கு 

எங்கே இருக்கிறது . 
சந் . இதோ நாம் ஹைகோர்ட்டு பக்கம் வந்திருக்கிறோம் . 

மூலை திரும்பினவுடனே பெரிய பீச் வீதியிருக்கிறது . 

அதில் தான் நமது பாங்கு இருக்கிறது . 
நாக . சந்த்ரசேகரரே பட்டணம் இப்போது எவ்வளவு மாறி 

யிருக்கிறது பார்த்தீரா, முன் மின்சார வெளிச்சமே 
கடையாது . இப்போது திடீரென்று வெளிச்சம் வரு 
கிறது . 

வந்ததுபோல் போய்விடுகிறது . போய்விட் 
டால் விளக்கு நெருப்பு பொட்டி அசப்படாது . இரும் 

டில் திண்டாடவேண்டியதுதான் . 
சந் . முன் காப்பி கிளப்பெல்லாம் பெஞ்சி மட்டும் போட்டிருப் 

பார்கள் . இப்போது மேஜை , நாற்க்காலி , பீங்கான்கிண் 
ணங்கள் , ஸ்பூன் சகிதமாயிருக்கின்றன . நாமும் வெள்ளைக் 
காரர் மாதிரி ஆகின்றோம் . 


ஸ்ரீமதி 


நாக . எங்கே பார்த்தாலும் , காபி கிளப் , கிளப் என்று போட் 

டிருக்கிறார்களே யொழிய காபியை ஊரை விட்டு , கிளப் 

புகிற வழியைக்காணோம் . 
இது தான் நமது பாங்கு . 
நாக . ( நிமிர்ந்து பார்த்து ) ஆஹா ! எவ்வளவு பெரிய கட்டடம் . 
சந் . மாடி.யில் ஆபீசெல்லாம் . உயர 

போவோம் வாருங்கள் . 

. 
( உயர போகிறார்கள் ) ஆபீஸில் இப்போது வேலை அதி 
கம் . நாம் முதலில் மானேஜர் விசுவேசுவரரை பார்ப் 
போம் . ஓகோ அவரே இதோ வருகிறார் . 

(விசுவேசுவரர் வருகிறார் . ) 
விசு . வரவேணும் . 
சங் . உங்களுக்கு வேலை அதிகமாயிருக்கும் நான் கொடுக்கும் சிற 

மத்தை மன்னிக்கவேண்டும் . இவாள் நாகராஜர் என்ற 
ஓர் பிரபு . மிகுந்த பணக்காரர் . அவருக்கு நமது பாங் 
கில் துகை போடவேண்டுமென்று ஆசை . நமது ரூல் 

ரிபோர்ட்டு எல்லாம் பார்க்க வந்திருக்கிறார் . 
விசு . இப்போது கொஞ்சகாலமாய் ரூ . 10,000 க்கு குறைந்த 
துகை வாங்குகிறதில்லை என்று ஏற்ப்பாடு செய்திருக் 

எல்லோரும் இந்த பாங்கிலேயே போடவேண்டு 
மென்று வருகிறார்கள் . நாங்கள் என்ன செய்கிறது . 
சந் . நல்ல பாங்காயிருந்தால் எல்லோரும் தான் தங்கள் பணங் 

களை போடப் பார்ப்பார்கள் . அதிலும் பாப்பார்கள் பார் 

ப்பாரைப்பார்த்தே ஆடுபோல் நுழைய பார்ப்பார்கள் . 
விசு . ஆனால் அய்யர்வாள் லக்ஷக்கணக்காய்த்தானே போடுவார் . 

அவர் இங்கே போடத்தடை என்ன இருக்கிறது . சற்று 
தயவு செய்து வாருங்கள் நமது பாங்கு வேலை செய்வதைப் 
பாருங்கள் . ( பெரிய ஹாலுக்கு வருகிறார்கள் . ஓர் 

இடம் கூட்டமாயிருக்கிறது ). 
ஒருவர் . முதலியார்வாள் ரூ . 20,000 ஒரு செலான் கொடுங்கள் . 

பேர் தெய்வநாயகம் பிள்ளை . 
வேறு ஒருவர் . அய்யா ரூ .30,000 அமீர் சாயபு . 


கிறது . 


ஸ்ரீமதி 


வே - ஒ . அய்யா 40,000 பகவன்சிங் ஏனய்யா அவசரமென்ன 

ஏன் இப்படி நெருக்குகிறீர்கள் ரயில்வே டிக்கட் வாங்கு 

கிறது போல் .. 
வே ஓ . அய்யா ! அதைத்தான் நானும் உம்மைக் கேட்கிறேன் . 
வே - ஓ . ( குறுக்கே புகுந்து ) அய்யா 5000 திருமலை பிள்ளை . 
சேவுகன் . ( அவரை வெளியில் இழுத்துவிட்டு ,) அடுத்த வருஷம் 

வாருங்கள் பார்க்கலாம் . இப்போது 10,000 - க்கு குறைந் 
தது வாங்குகிறதில்லை . ( கூட்டத்தைப் 

( கூட்டத்தைப் பார்த்து ) அய் 
யா நீங்கள் இப்படி சேர்ந்தால் போல் கேட்டால் முதலி 

யார் எதை கவனிக்கிறது . 
ஒரு . சேவகனிடம் தனியாய் போய் அய்யா இங்கே வாரும் . 
சே . (தனிமையாய்ப்போய் ) ஏங்காணும் கூப்பிட்டீர் . உமக்கும் 

நமக்கும் என்ன ரகசியம் இருக்கிறது . முன் தடவை வந் 

தீரே . என்னை திரும்பிப்பார்த்தீரா . 
ஒரு . அப்பா - நீ கோபித்துக்கொள்ளாதே. இந்தா ரூ . 1 வைத் 

துக்கொள் . முதலியாரிடம் சொல்லி என்னை முன்னால் 

கூப்பிடச் சொல் . 
சே . ( ரூபாயை எறிந்து ) என்ன ஒய் நான் லஞ்சம் வாங்குகிற 

பேர்வழியா உம்மை போலீஸில் என் காட்டிக் கொடுக் 

கக் கூடாது . 
அவர் . இந்தாப்பா இன்னும் ரூ 1 வைத்துக்கொள் . என் காரிய 

த்தை முடித்துக் கொடு . 
சே . ( இரண்டு ரூ . எடுத்துக்கொண்டு சந்தோஷத்துடன் ) அப்படி 

இல்லை . அய்யா நான் லக்ஷம் ரூ.கொடுத்தாலும் வாங்கு 
வேனா. வீட்டில் சம்சாரம் 10 - ம் பிரசவமாகி பெண் பிறந் 
து அதிலும் சீக்காயிருக்கிறாள் . வைத்தியருக்குக் கொடு 

க்க கையில் பணமில்லை . வாரும் முதலியாரிடம் . 
ஒரு . ( இந்த சமயம் முதலியாரிடம் போய் ) முதலியார்வாள் என் 

னை தெரியாதா தங்களுக்கு . போன வருஷம் தாங்கள் 
ஒருநாள் என் வீட்டில் வந்திருந்து போகும்போது கூட 
ஒரு பிலாப்பழம் நான் கொடுக்கவில்லையா . 


7 


ஸ்ரீமதி 


நாக . எனக்காக தாங்கள் இவ்வளவு உபகாரம் செய்கிறீரே . 

இதற்க்கு நான் என்ன பிரதி செய்யப்போகிறேன் . 
சந் . (தனியாக ) உமது பெண் தான் பிரதி உபகாரம் (உறக்க ) 

அய்யா உபகாரம் செய்வதில் பிரதி உபகாரத்தை எதிற் 
பார்க்கக் கூடாது . 

போன வருஷம் நான் ஜுரத்தால் 
கஷ்டப்பட்டபோது துறைசாமி என் பக்கத்திலேயே 
இருந்து ஒத்தாசை செய்தான் அவனுக்கு நான் பிரதி 
உபகாரம் செய்யக் கூடியது ஒன்றுமில்லை . அவனுக்கு 
என்னைப்போல் ஜுரம் வந்தால் தான் நான் பிரதி உப 

காரம் செய்யலாம் . 
நாக . வேண்டாம் வேண்டாம் . அப்படிப்பட்ட பிரதி உபகாரத் 

தை நான் எதிர் பார்க்கவில்லை . இனி நாம் ஊருக்குப் 
போய் சீக்கிரம் நமது துகையை இந்த பாங்கில் போட 

ஏற்ப்பாடு செய்யவேண்டும் . 
விசு . அய்யர்வாள் நீங்கள் அதற்குக் கூட சிறமப்படவேண்டாம் . 

இதோ நான் சிலான் தருகிறேன் அந்த பாங்கிலிருந்து 
தாங்கள் தங்கள் துகையை cheque ஆக வாங்கி அதை 
இந்த சிலானில் வைத்து தபாலில் ரிஜிஸ்டர் செய்து 
அனுப்புங்கள் மற்றவைகளை நான் பார்த்துக்கொள்கி 

றேன் . 
நாக . அப்படியே செய்கிறேன் நல்லது நான் போய் வருகிறேன் . 
சங் . நானும் போய் வருகிறேன் ( போகிறார்கள் . ) 
நாக . ( ஓர் ட்ராம் வண்டி வருவதைப் பார்த்து ) சந்த்ரசேகரரே 

இதென்ன ட்ராமில் ஒருவர் கைமேல் ஒருவர் கை போட்டு 
கூட்டமாய் நிற்கிறார்களே . ஏதாவது 

சண்டையோ. 
அய்யோ ஒருவர் கீழே விழுந்து விட்டாரே . 
சங் . இல்லை டிராமில் தினந்தோறும் இப்படிக் கூட்டந்தான் . ஜன 

ங்கள் உட்கார இடமில்லாமல் இப்படி நிற்க்கிறார்கள் . 
சிலர் அவசரமாய் வண்டி ஓடும் போதே இறங்க தெரிந்தது 
போல் இரங்கி விடுகிறார்கள் பிறகு கீழே விழுகிறார்கள் . 
இதெல்லாம் டிராம் வண்டிக்கு சகஜம் ( போகிறார்கள் .) 


ஸ்ரீமதி 


அங்கம் 2- காட்சி 7 . 


சூரிய நாராயணன் தோட்டம் . 

(புருஷோத்தமன் , சூரிய நாராயணன் 

வருகிறார்கள் .) 
புரு . ( வாடின முகத்துடன் ) சினேகிதா நீ இவ்வளவு ஆவலுடன் 

கார்த்திருப்பவனுக்கு பதில் நான் என்ன சொல்வேன் . 
சூரி . சினேகிதா உன் முகத்தைப் பார்க்கும்பொழுதே பதில் தெரி 

கிறதே . 
புரு . ஆம் . 
சூரி . சரி , இனி தீர்க்கது . என் பிராணனை விடவேண்டியது 

தான் . 
புரு . சினேகிதா கேவலம் ஒரு ஸ்திரீக்காக நீ பிராணனை விடவா 

வது . - ஏதோ கடவுள் ஸ்திரீயை கலியாணம் செய்து 
கொள்வதற்காகத் தான் நம்மை சிருஷ்டித்தார் போலும் . 
இந்த ப்ராணன் இருக்கிறமட்டும் நாம் பிறருக்கு உப 
காரமாயிருந்து அது வந்தது போல போகவேண்டுமே 
யொழிய நாமொன்றும் செய்யக்கூடாது . 

மேலும் உன் 
உயிர் என்று சொல்கிறாயே ஒழிய அது 

அது கூட 

சர்க்கா 
ரைச் சேர்ந்ததல்லவா . 

நீ பிராபாணனை விட முயன்றால் 
உன்னை தண்டிப்பார்களே , 
சூரி . சினேகிதா நீ சொல்வது நியாயந்தான் . எனக்கும் ஒரு யோ 

ஜனை தோன்றுகிறது . நான் காசிக்குப் போய் இந்த ஆசை 
யெல்லாம் மறக்கிறேன் . நான் ஒன்று மட்டும். உன்னைக் 
கேட்டுக்கொள்கிறேன் , நீ எங்கேயும் போகாமல் அவ 
ளுக்கு ஒரு தீங்கும் வராமல் அவளை பாதுகார்க்க வேண் 

டும் . 
புரு . ( அவனை கட்டிக்கொண்டு ) சினேகிதா உன்னை விட்டுப் பிரிந் 

து நான் எப்படி யிருப்பேன் . எனக்கு உன்னைப்போல் 
சினேகிதன் யாரிருக்கிறான் . நானும் வருகிறேன் நாமிரு 
வரும் போவோம் . 


ருச 


ஸ்ரீமதி 


en 


சூரி . அப்படி யல்ல . அவள் உன்னை கலியாணம் செய்து கொள் 

வாள் என்று என் மனதில் தோன்றுகிறது . அப்படிச் 
செய்து கொண்டாலும் , செய்யாவிட்டாலும் நீ இங்கிருந் 

து அவளை காப்பாற்று நான் போய் வருகிறேன் . 
புரு . சினேகிதா நான் உன் இஷ்டப்படி செய்கிறேன் . ஆகிலும் 

நீ அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதிக்கொண்டிருக்கவேண் 
டும் . உன் ஞாபகத்திற்கு எனக்கு ஏதாவது கொடுக்க 

வேண்டும் . 
சூரி . இந்தா , இந்த போட்டோவை வைத்துக்கொள் . 
புரு . ( அதைப் பார்த்து ) சினேகிதா என்ன என் போட்டோவை 

கொடுக்கிறாயே , உன் போட்டோவல்லவா எனக்கு 

கொடுக்கவேண்டும் . 
சூரி . சினேகிதா நீ இதை வைத்துக்கொள் என்னிடம் வேறொன் 
றிருக்கிறது . 

என் போட்டோ நீ எடுத்துக்கொள்ள 
வேண்டியது தான் . சரி நான் போய் வருகிறேன் . 

( போகிறான் .] 
புரு . ( தனி ) சூரியநாராயணன் சொல்வதும் உண்மை தான் போ 

லிருக்கிறது . அன்று நான் ஸ்ரீமதியிடம் இவனைப்பற்றி 
பேசுகிறபோது இவன் 

பேர் சொல்லுகிற வரையில் 
அவள் முகம் என்ன சந்தோஷத்தைக் காட்டியது . வெகு 
சீக்கிரத்தில் சம்மதமென்றாள் . இவன் பேர் சொன்ன 
வுடனே அவள் முகமலர்ச்சியெல்லாம் எங்கேயோ போய் 
பிறகு சம்மதமென்று சொன்னதைக் கூட தந்திரமாய் 
மாற்றிவிட்டாள் . இருக்கட்டும் அவளை அன்று பார்த்த 
இடத்திற்சே போவோம் . அவளை அன்று பார்த்த இடத் 
தை பார்த்தாவது திருப்தியடைவோம் . ( போகிறான் . ) 
தோட்டத்தில் ஓர் புறம் . 

[ ஸ்ரீமதி , சுந்தரி வருகிறார்கள் . ) 
ஸ்ரீ . சுந்தரி அன்று எனக்கு ரோஜா கொண்டு வந்த துபோல் 

இன்றைக்கும் ரோஜா கொண்டுவா . 
சுந் . என்ன என்ன அன்று உன் ராஜாவைக் கொண்டு வந்தது 

போல் இன்றும் உன் ராஜாவைக் கொண்டு வருகிறதா . 


ஸ்ரீமதி 


உன் 

ராஜாவை நான் எப்படி கொண்டு வருகிறது . 
ஓகோ எனக்குத் தெரியாமலே சினேகமாயிருக்கிறதோ . 
ஸ்ரீ . என்னடி உன் காது செவிடா. ரோஜா கொண்டு வரச் 

சொன்னால் ராஜா என்கிறாய் . ராஜா பேரிலேயே ஞாப 

கமோ . 
சுந் . ஏண்டி நான் அன்று ரோஜா கொண்டு வந்தது போல் கொண் 

டு வந்தால் நீ அன்று புருஷோத்தம ராஜாவுடன் பேசிக் 
கொண்டிருந்ததுபோல் இன்றும் பேசிக்கொண்டிருந்தால் 

நானென்ன செய்கிறது . 
ஸ்ரீ . போடி உனக்கு எப்போ பார்த்தாலும் கேலிதான் . 
சுந் சரி . அப்படியே செய்கிறேன் ( ஸ்ரீமதியின் போட்டோவை 

கையில் கொடுத்து ) இந்தா இது என் மடியிலிருந்தால் 
ரோஜாவின் ஈரம் படும் . நீ உன் மடியில் வைத்திரு. 

( போகிறாள் . ] 
ஸ்ரீ . சுந்தரியின் ப்ரியமே ப்ரியம் . என்னைச்சற்று காணாவிட்டால் 

என் போட்டோவைப்பார்க்க வேண்டுமாம் . எப்போதும் 
அதை மடியில் வைத்துக்கொண்டே யிருக்கிறாள் . புரு 
ஷோத்தமராஜா அவரை என் ராஜாவென்று சொல்லக் 

சுந்தரி என் மனதிலிருப்பதை சரியாகத்தான் 
சொல்கிறாள் . ஹா ! அன்று 

என்ன மோசம் 
போனேன் . அவரென்றே நினைத்து சம்மதித்தேன் . எந்த 
புருஷனாவது இப்படி இருப்பாரா . அவருக்கு என்மீது 
காதலிருந்தால் சினேகிதனுக்காக கேழ்க்க வருவாரா .. 
ஒருவேளை தனக்கென்று கேழ்க்க சங்கோஜப்பட்டு இப் 
படி கேட்டிருப்பாரோ வென்றால் நான் சம்மதமென்று 
சொன்ன பிறகாவது தன் காதலை ஒப்புக்கொள்ளலா 
மல்லவா . அப்படியும் செய்யவில்லையே . அய்யோ அவ 
ருக்காகவல்லவா இந்த உயிரை நான் வைத்திருக்கிறேன் . 
அவரை அன்றே நான் நேரில் கேட்டிருக்கக் கூடாதா . 
நான் கேட்கப்போகும் சமயத்தில் இந்த ஸ்திரீ ஜன்மமல் 
லவா தடுத்து விட்டது . ஏதோ சங்கோஜம் தோன்றி 
நிறுத்திவிட்டேன் . அவரை இப்பொழுது கண்டால் 


கூடாது . 


நான் 


ஸ்ரீமதி 
ங்கோஜமில்லாமல் கேட்டு விடுவேன் . சகுந்தலையை 
எப்படிப்பட்ட சமயத்தில தஷ்பா தன் கண்டது போல 
அவர் சென்று என் முன் தோன்றப் போகிறாரா . 

இவ்விடத்திலே சற்று சிறமம் தீரப் படுத்துக் 
மண்வோம் (பத்துக்குகிறாள் . ) 
மெட்டல் மற்கே பக்கம் . 

புருஷோத்தமன் வருகிறான் . ) 

ரோஜா புஷ்பம்தான் , அவள் 
டம் வாயைத்தருக.து கீழேபோட் 
- நககொண்டு சட்டையில் 

என்ன ஜன்ம 
கேன். பரவ கலியாணம் செய்துகொள் 

பணக்காரனாயிருக்கக்கூடாதா . 
மருக்கான் என் கணமணி என் மீது ஆசை வைத்திருக்க 
வாம் . அன்றும் அவன என்னை கலியாணம் செய்து 
கொண்டால் உலகம் விததிக்குமே . முதலாவது அவள் 

னேகம் பணக் 
தகப்பனாருக்கே த்ருப்தியாயிராது . 
காரர்கள் அவளை அடையப் பார்க்கும்பொழுது ஓர் 
ழையை அவள் கலியாணம் செய்து கொண்டாளென்று 
பெண்கள் அவளை அலக்ஷ்யம் செய்வார்களே . அதைப் 
பார்க்க என் மனம் 

சகிக்குமா . 

அவள் ஏன் என்னால் 
மனங் கலங்கவேண்டும் . இதை நினைத்துப்பார்த்தால் 
சூரியநாராயணனுடன் நாமும் காசிக்குப்போயிருக்கலா 
மென்று தோன்றுகிறது ஆனால் என் கண்மணிக்கு ஒரு 
அபாயமும் வராதபடி நான் பார்த்துக்கொள்ள வேண்டு 
மல்லவா . 

அந்தப்படி சூரிய நாராயணனுக்கும் வாக்குக் 
கொடுத்திருக்கிறேனே . ஆ ! என் செல்வமே , உனக்கு 
என் மன நிலை தெரியுமோ . ஒருவேளை நான் ஆசையில் 
லா தவனென்று நினைத்து வெறுத்திருப்பாயோ அல்லது 
உன் ஆசைதான் யாரிடத்திலிருக்கிறதோ ஒன்றும் தெரிய 
வில்லையே . நல்லது இங்கே நல்ல காற்று வருகிறது . 
சற்று படுத்துறங்குவோம் . ( படுத்துறங்குகிறான் . ) 


ஸ்ரீமதி 


( சுந்தரி வருகிறாள் ] 
சுந் . ஓகோ இவர் இங்கே படுத்துத் தூங்குவது என் தோழிக்குத் 

தெரியாதே . அவள் அங்கே படுத்துத் தூங்குகிறாள் . 
ஆஹா ! என்ன அழகு . இவர்தான் என் ஸ்ரீமதிக்குத் தகுந் 
தவர் . அவள் தான் இவருக்குத் தகுந்தவள் . இவர்கள் 
இருவரையும் ஒன்று சேர்த்து வைத்தால்தான் என் மனம் 
த்ருப்தியடையும் . இதென்ன அவர் பக்கத்தில் கடி தம் 
போல் ஏதோ வெள்ளையாய் கீழே கிடக்கிறதே . என்ன 
கடிதமோ . அதை மெள்ள எடுத்துப் பார்ப்போம் . அது 
அவர் கடி தமாயிருந்தால் அதில் அவர் மனது அல்லது 
என் தோழி விஷயமான சமாச்சாரம் ஏதாவது இருக்கக் 
கூடாதா . பார்ப்போம் . ( மெள்ள கடிதத்தை எடுத்துப் 
பார்த்து ) ஒகோ இது இவருடைய போட்டோ . நல்ல 
வேளை பழம் நழுவிப்பாலில் விழுந்ததுபோலிருக்கிறது . 
இவைகளை மாற்றி விடுவோம் . பிறகு ஒருவரையொருவர் 
தேடி அவர்களே பேசி தீர்மானம் செய்து கொள்ளட்டும் . 
நாம் வேடிக்கை பார்ப்போம் . ( ஸ்ரீமதியின் போட்டோ 
வை எடுத்து வந்து என் ப்ராணநாதர் புருஷோத்தமராஜ 
னுக்கு என்று எழுதி புருஷோத்தமன் சட்டையில் வைத் 
து ( ஸ்ரீமதியிடம் போய் புருஷோத்தமன் போட்டோவில் 
என் கண்மணி ஸ்ரீமதிக்கு என்று எழுதி ஸ்ரீமதியின் மடி 

பில் வைத்து ) ஒளிந்து கொள்கிறாள் . ) 
ஸ்ரீ . ( தூக்கத்தில் சுந்தரீ இதோ அவர் கோபித்துக்கொண்டு 

போகிறார் . போய் நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து 
வாடி . (திடீரென்று எழுந்திருந்தும் சுற்றுமுற்று பார் 
த்து ) ஒகோ ! நாம் என்ன 

கனவு 

கண்டோமோ . இது 
தோட்டமல்லவா . எங்கே சகியைக் காணோமே . நான் 
வெகு நேரம் தூங்கிவிட்டேனோ. சகியும் என்னை விட்டு 
விட்டு போய் விட்டாளோ . அப்படி போகமாட்டாளே . 
என்ன கனவு என்ன கனவு அவர் என்னிடம் வந்து 
லாபம் செய்வது போல கனவு கண்டேனே . 
அது கனவிலே தான் நேருமோ . மறுபடி கண்களை eyla 

க் 


சல் 
ஒரு வேளை 


8 


ருஅ 


ஸ்ரீமதி 


என் 


கொண்டால் அப்படியே மறுபடியும் கனவு காண்பேனோ 
ப்ராணநாதா . 

என்னை தாங்கள் இப்படி சோதிக்கலா 
மோ . நான் ஸ்த்ரீ ஜாதியன்றோ நான் தங்களைத்தேடி 
என் காதலை தங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்பட்டும் முடி 
யாமல் என் சங்கோஜமே மேலிட்டிருக்கிறதே . நீங்கள் 
புருஷனல்லவா . அதிலும் புருஷ உத்தமனல்லவா. என் 
னைத் தேடி வந்து என்னை பரிபே அன்று அழைக்கமாட் 
டீர்களா ஹா ! இப்படி ஸ்வப்னத்தில் தம்மை பார்ப்ப 
தைவிடதமதுபோட்டோ ஒன்றாவதுஇருந்தால் அதைப் 
பார்த்தாவது நான் சந்தோஷிக்கமாட்டேனா. அதென்ன 
கீழே ஓர் கடிதம் கிடக்கிறது . தென்ன கடிதமோ 
எடுத்துப் பார்ப்போம் . ( எடுத்து ) ஒகோ போட்டோ 
போலிருக்கிறதே . ( பார்த்து திடீரென்று ஆச்சரியத் 
தால் கீழே போட்டு விடுகிறாள் ) இதென்ன மறுபடியும் 
ஸ்வப்னமோ 

ப்ராணநாதர் போட்டோ இங்கே 
எப்படி வந்தது . என்ன ஆச்சரியம் . ( அதை மறுபடி 
பார்த்து ) ஆஹா ஸ்ரீமதிக்கு என்று எழுதியிருக்கிறதே. 
அவர் போட்டோ நமக்கு கிடைக்கவேண்டுமென்று எண் 
ணும் போதே அது கிடைத்துவிட்டதே . 
வே , என் ப்ராணநாதரும் எனக்கு 

டைக்கவேண்டு 
மென்றால் அவரும் கிடைப்பாரோ . 
புரு . (பின்னால் வந்து ) கிடைப்பார் ! கிடைப்பார் ! தடையில்லை . 

( ஸ்ரீமதி திடுக்கிட்டு எழுந்து நிற்கிறாள் ) ஸ்ரீமத உட்கார் 

எல்லாம் அறிந்தேன் . 
ஸ்ரீ . என்ன அறிந்தீர்கள் . 
புரு . உனக்கு என் மீத லிருக்கும் காதலை அறிந்தேன் . 
ஸ்ரீ . அப்படி ஒன்றுமில்லையே . 
புரு . ஓகோ எழுத்து மூலமான ஆதாரத்தை காண்பித்தால்தான் 

ஒப்புக்கொள்வாயோ இதோ நான் தூங்கும்போது நீ 
என் சட்டையில் வைத்திருக்கும் போட்டோவால் அறிந் 
தேன் . 


அதுபோல 


கின் 


. 


ன 


ஸ்ரீமதி 


கூ 


ஸ்ரீ . போட்டோவாவ நான் ஒன்றும் வைக்கவில்லையே . 
புரு . ஸ்த்ரீகள் பாசாங்கென்பது 

சரியாயிருக்கிறது . ஒன்றும் 
அறியாதவள் போல் டேசுகிறாயே . இதோ பார் உன் 
போடோ . இதுதான் இக்ஷணி கொண்டுவந்து போட் 
டதாக வைத்துக்கொள்வோம் . இதில் என் ப்ராணநாதர் 
புருஷோத்தமராஜனுக்கு என்று எழுதியிருப்பது பொய் 
தானோ. 

புருஷோத்தமராஜன் இஸ்பேட் ராஜாவா , 
க்ளாவர்ராஜாவா , ஓகோ ! என் மடியிலிருந்த போட்டோ 

வைக்காணோமே . 
ஸ்ரீ . ( தன் மடியைப் பார்த்து ) புருஷர்கள் , ஸ்த்ரீகளை பாசாங்கு 

காரிகள் என்று சொல்லிக்கொண்டே தாங்கள் திருடுகிற 
தும் போர்ஜரியும் கூட செய்கிறார்கள் -- ப்ருண ! இது 
தங்களிடம் எப்படி வந்தது . இந்த எழுத்து என் எழுத் 

தல்லவே . 
புரு . என்ன பாசாங்கு .-- இப்போது கூட ப்ராஎணநாதா என்ற 

ழைக்க வந்தாயே , ஸ்ரீமதி எங்கே அதில் எழுதியிருக் 

கிறபடி அழைப்பார்ப்போம் . 
ஸ்ரீ . அது நான் எழுதியிருந்தாலல்லவா அந்தப்படி எனக்கு 

அழைக்கத் தெரியும் , நல்லது இதில் எழுதியிருக்கிற 

படி நீங்கள் அழையுங்கள் பார்ப்போம் . 
புரு . ஸ்ரீமதி எங்கே அதை இங்கே கொண்டா பார்ப்போம் . 
ஸ்ரீ . தென்ன புருஷர்கள் சாகசமோ இது கொண்டுவந்து வைத் 

தது கூட உங்களுக்கு அதற்குள் மறந்துவிட்டதோ . 
புரு . ( வாங்கிப் பார்த்து ) ஸ்ரீமதி நான் எழுதவில்லையே . 

உன்னிடம் இது எப்படி வந்தது , ஆகிலும் நம்மிருவர் 
மனதும் தெரிந்த ஒருவரால் இப்படி எழுதி மாத்தி வைக் 
கப்பட்டதென்று நினைக்கிறேன் . இது பகவான் செயலே 
யல்லாமல் வேறல்ல . ஆகையால் அதில் கண்டபடியே 
அழைக்கிறேன் . கண்மணி ! இப்படிவா : என் பக்கம் 
( கட்டிக்கொள்கிறான் ) இனி அந்த போட்டோவை போட்டு 
விடு , அசல் கிடைத்த பிறகு காப்பி எதற்கு . 


Firū 


ஸ்ரீமதி 


என் 


என் 


ஸ்ரீ . ( கட்டிக்கொண்டு ) ப்ராணநாதா ! 

அது தானே 

உங்களுக் 
காக என்னிடம் தூது வந்தது . தூதனை நான் அவமரி 
யாதை செய்யலாமோ . 

( மடியில் வைத்துக்கொள்கிறாள் . ) 
புரு . இந்தா இதையும் சேர்த்து வைத்துக்கொள் . 
ஸ்ரீ . அதை நீங்களே வைத்துக்கொள்ளு ங்கள் 

அது இரண்டும் 
ஒன்றும் சேருவதைப்பார்க்க 

மனம் 

சகிக்குமா . 
பிராணநாதா அது இரண்டும் தானா சேரவேண்டும் . 
புரு . கண்மணி அதைத் தான் சொல்ல வந்தேன் . மனதிற் 

க்கு அது இரண்டும் தான சேரவேண்டுமென்று தோன்று 
கிறது . ஸ்ரீமதி நீ என் மனதை அறியமாட்டாய் , உனக்கு 
என் மீதிலிருக்கும் காதலைவிட எனக்கு 1000 பங்கு 
அதிகமாக இருந்தும் உனக்கு வரும் அவமானத்தைக் 
குறித்து நான் சம்மதிக்கக் கூடவில்லை . நான் மகா ஏழை 
என்னை நீ கலியாணம் செய்துகொண்டால் எல்லோரும் 
பணத்திற்கு ஆசைப்பட்டு கலியாணம் செய்துகொண் 
டானென்று 

என்னை ஏசுவார்கள் . 

சினேகிதப் 
பெண்கள் நல்ல பணக்காரர்களிருக்க ஏழையைக் கலி 
யாணம் செய்து கொண்டாளென்று உன்னை இகழ்வார் 

இதையெல்லாம் நான் நினைக்கும்போது என்னால் 
நீ என் இப்படி கஷ்டமடையவேண்டுமென்று தோன் 
றுகிறது . ஸ்ரீமதி வேண்டாம் . இந்த வீண் ஆசையை 

விட்டு விடு . 
ஸ்ரீ . சற்று முன் ஸ்த்ரீகள் பாசாங்கென்றீர்களே . 

புருஷர்கள் 
இவ்வளவு பாசாங்கு செய்து ஸ்த்ரீகள் மனதை சோதிக் 
கும்பொழுது ஸ்த்ரீகளை நீங்கள் கேலி செய்வானேன் . 
பிராணநாதா . 

தகப்பனார் பணக்காரரே ஒழிய 
ழை தானே . 

அவருக்குப் பிறகு அவர் பணம் 
எனக்கு வேண்டாம் . அதை தருமத்திற்கு உபயோகப் 
படுத்தச் சொல்லுகிறேன் . நீங்கள் சம்பாதித்ததைக் 
கொண்டு காலக்ஷேபம் செய்து உங்களுடன் உங்கள் நிழ 
ல்போல் நானும் கூடவே இருக்கிறேன் . 


உன் 


கள் . 


என் 


நான ஏை 


ஸ்ரீமகி 


thr 


புரு . ஸ்ரீமதி , நீ செய்வாய் தடையில்லை . அப்பொழுதும் ஜனங் 

கள் என்ன சொல்லுவார்கள் . பெண்கள் எல்லாம் என்ன 

சொல்லுவார்கள் . 
ஸ்ரீ . ( முகத்தைத் திருப்பிக்கொண்டு விசனத்துடன் ) சரி நீங்கள் 

ஜனங்கள் அபிப்ராயத்தைப் பார்த்துக்கொண்டிருங்கள் . 
அவர்கள் சந்தோஷமடைந்தால் சரிதான் . நான் பிறாணனை 
விட்டால் கூட பாதகமில்லை . ஸ்ரீராமர் ஜனங்கள் அபிப் 
ராயத்தைப் பார்த்து சீதையை காட்டிற்கு அனுப்பினது 

போல் என்னை இந்த உலகத்தைவிட்டு அனுப்பிவிடுங்கள் . 
புரு . ( ஸ்ரீமதியைக் கட்டிக்கொண்டு ) கண்மணி நீ விசனப்படாதே . 

நான் உன் இஷ்டப்படியே செய்கிபேன் நீ சொல்வது 
சரிதான் . நாமிருவரும் சம்மதித்திருக்க ஜுனங்கள் என்ன 
சொன்னாலென்ன நான் உன்னிஷ்டப்படியே 

செய்க 
றேன் . 
ஆகா ! ஸ்ரீமதி நானும் என் இஷ்டப்படியே செய்கேன் பார்க் 

தாயா . 
இருவரும் ( சந்தோஷத்துடன் ) சுந்தரி இதெல்லாம் உன் 

வேலையோ , 
ச . ஆம் : ஸ்ரீமதியை புருஷோத்தமனிடம் சேர்க்கவேண்டியது 
என் கடமையல்லவா . 

( போகிறார்கள் .) 


சு . 


அங்கம் 2 --- காட்சி 8 . 


நாகராஜய்யர் வீடு . 

( நாகராஜய்யர் , சந்திரசேகரன் வரு 

கிறார்கள் . ) 
நாக . சந்த்ரசேகரரே இந்த பாங்கில் பணத்தைப் போட்ட பிறகு 

தான் எனக்கு த்ருப்தி ஏற்பட்டது . 
என்றைக்கும் சண்டை தான் . நீர் இல்லாவிட்டால் என 
க்கு இந்த பாங்கு தெரிகிறதேது . நீர் செய்த உபகாரத் 
துக்கு நான் ப்ரதி உபகாரம் செய்யவேண்டும் . 


பழய பாங்கில் 


hit 2 

. 


ஸ்ரீமதி 


ரையாக 


கடன் 


சந் . ஒரு ப்ரதி உபகாரமிருக்கிறது . அனால் அது ப்ரதி உட 

காரமாக நினைக்கக் கூடியதல்ல . தங்கள் பெண் ஸ்ரீமதியை 
நான் 

கலியாணம் செய்வதாயிருந்தால் தங்களுக்கு சம் 
மதம் தானோ. 
நாக . ஸ்ரீமதி சம்மதித்துவிட்டால் எனக்கு வெகு சந்தோஷம் . 

நான் ஸ்ரீமதியைக் கேட்டு அவள் சம்மதித்தால் தங்களுக் 
கு தெரியப்படுத்துகிறேன் . ஸ்ரீமதி எல்லாம் தெரிந்த 
வளாதலால் அவள் யாரை கலியாணம் செய்துகொள்ள 
சம்மதிக்கிறாளோ அவருக்கே அவளைக் கொடுப்பதாய் 
தீர்மானித்திருக்கிறேன் . ஆகையால் அவளைக் கண்டு 
அவள் சம்மதத்தைத் தெரிந்து கொண்டு , பிறகு சொல்லு 

கிறேன் . 
சந் . அப்படியே செய்யுங்கள் ( போகிறார் .) 
நாக . சந்த்ரசேகரர் வெகு நல்லவர் நமக்குத்தான் என்ன ஒத்தா 
சையெல்லாம் செய்திருக்கிறார் . நமக்கு ரூ .10,000 சில்ல 
பலரிடம் சிபார்சு செய்து 

வாங்கிக் 
கொடுத்திருக்கிறார் . இவருக்கு எப்படியாவது 
ஸ்ரீமதி சம்மதிக்கவேண்டும் . நாமே அவளைக் கூப்பிட்டு 
கேரில் அவள் சம்மதத்தை அறியலாமாயினும் அது சரி 
யல்ல . அவள் சங்கோஜத்தால் உள்ளதைச் சொல்லமாட் 
மாள் . 

அவள் தாய் சிறு வயதிலேயே 
இறந்துவிட்டபடியால் நான் அவள் மனம் சிறிதும் கோ 
ணாமல் தாய்போல் அவளை பாது கார்த்து வருகிறேன் . 
ஆகையால் அவளிஷ்டம்போல் செய்யட்டும் . 

( ஒருவன் தந்திகொண்டு வந்து 

கொடுத்துப் போகிறான் .) 
நாக . (உடைத்துப் பார்த்து திடீரென்று கீழே விழுகிறார் ) . 

( எழுந்து ) ஆ என் விதியே இதற்கு நான் என்ன செய் 
வேன் இதென்ன கனவோ . நினைவோ தெரியவில்லையே . 
இப்போது தான் நான் நேரில் பட்டணம்போய்ப் பார்த்து 
வந்த பாங்கு இதற்குள் இன்ஸ்ால் வெண்டென்றால் 
இதை யார் நம்புவார்கள் , இதென்ன மோசமோ ஒன் 


நமது 


கூடாது 


A. W. 1. 8WAMITATHAYAR 
LERAN . 
TIRUVANMIYUf 
, MADN . 


ஸ்ரீமதி 


நான் 


றும் தெரியவில்லையே , சந்த்ரசேகரர் ஏதாவது மோசம் 
செய்திருப்பாரோ வென்றால் அவர் வெகு நல்ல வராயிற் 
றே . மேலும் தன் பணத்தையும் அவர் அங்கே போட் 
டிருக்கிறாரே அவர் புஸ்தகத்தைக் கூட பார்த்தேனே . 
ஒகோ இனி எனக்கு என்ன கதி இருக்கிறது . பணம் 
போனால் போகிறது . ஏறாளமாய் கடன் வேறு வாங்கி 
வீட்டையும் ஈடு வைத்து இப்படி யெல்லாம் இந்த பாங் 
கை நம்பிச் செய்தேனே . கடன்காரர்கள் இம்சைக்கு 
என்ன செய்வேன் . வேறு எங்கேயாவதுபோய் பிழைக் 
கலாமென்றாலும் எனக்கு சிறு வயதா . 

என்ன 
தொழில் செய்கிறது . என் பாடு எப்படி போனாலும் நான் 
ஸ்ரீமதியை எப்படி காப்பாற்றுவேன் . அவள் செல்வத் 
திலேயே வளர்ந்த குழந்தையா பிற்றே . சஷ்டம் என்ப 
தே அவளுக்குத் தெரியாதே . என்ன செய்வேன் . அவள் 
சுகத்துக்கு சொஞ்சம் குறைவு நேரிட்டால் என் மனம் 
நான் இதை 

ண்மணியிடம் எப்படி 
சொல்லுவேன் . சீ . சீ . ஒருபோதும் சொல்லக்கூடாது . 
சொல்லி அவளும் வருந்தினால் நான் எப்படி சகிப்பேன் . 
நான் ஒருவன் கஷ்டப்படுவது போதாதா ஈசனே ! ஈசனே 
(மௌள ) ஸ்ரீமதி வருகிறாள் . அவள் முன் நமது விசனத் 

தைக் காட்டக்கூடாது . 
ஸ்ரீ . டீ கொண்டு வந்து வைத்து விட்டு தகப்பனாரை உற்றுப் 

பார்த்து ) அப்பா என்ன உங்கள் முகம் இவ்வளவு வாட் 
டமாயிருக்கிறதே . காரணமென்ன . 
ஸ்ரீமதி அப்படி ஒன்றுமில்லையே . இன்று கொஞ்சம் தலை 
வலி , 

இந்த இழவு காபி , டீ , சமயத்தில் இல்லாவிட்டால் 
தலைவலி வந்து விடுகிறது . 
ஸ்ரீ . ( பக்கத்தில் வந்து ) சொல்லுங்கள் அப்பா ஏதாவது கெட்ட 

சமாச்சாரம் கேள்விப்பட்டீர்களா . முன் உங்களுக்கு 
உடம்பு அசௌக்யமாயிருந்தபோது கூட உங்கள் முகம் 
இப்படி இல்லையே . 


சகிக்குமா. 


என் 


நாக .. 


சுசு 


ஸ்ரீமதி 


நாக . 


f 


அப்படி ஒன்றும் இல்லை ஸ்ரீமதி . இருந்தால் நான் உன்னி 

டம் சொல்லமாட்டேனா. 
ஸ்ரீ . ( தயங்கி ) என்னப்பா , என்னமோ உங்களைப் பார்த்தால் 

எனக்கு ஒன்றும் ஓடவில்லை . தலைவலியா . Menthal 

கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்பா . 
நாக . கொண்டுவா ( போய் , மென் தால் கொண்டுவந்து கொடுத்து 

விட்டுப் போகிறாள் .) ஆ ! மென் தால் போட்டு போகும் 
தலைவலி ஒரு வலியா . இந்த சங்கதி வெளியே தெரிந் 
தால் என் கடன்காரர்களெல்லாம் வந்து தங்கள் பணத் 
தைக் கொடுக்கும்படி கிட்டி வைப்பார்களே . நானென்ன 
செய்வேன் . அப்பொழுது ஸ்ரீமதிக்கு தெரியாமல் போகு 
மா அதற்கு நாமே சொல்லிவிட்டால் என்ன . அய்யோ 
என் வாயால் அவளிடம் எப்படி சொல்லுவேன் . சீ . சீ . 
கூடவே கூடாது . ஸ்ரீமதிக்கு எவ்வளவு காலத்திற்கு 
பிறகு தெரியவேண்டுமோ அப்போது தெரியட்டும் . 
அது வறையிலாவது அவள் சந்தோஷமாயிருக்கட்டும் . 

( சந்திரசேகரர் பரபரப்புடன் வருகிறார் .) 
சந் . நாகராஜரே உமக்கு தந்தி வந்ததா . இதென்ன இடி விழும் 

தது போலிருக்கிறது . ஒருவேளை பொய்யாக இருக்கு 

மோ . அப்படி ஏன் பொய்யாக தந்தி கொடுக்க வேண்டும் . 
நாக . சந்தரசேகரரே நான் என்ன செய்கிறது . எனக்கு சொத்து 

ஒன்றுமில்லாமல் போனால் போகிறது . கடனை வாங்கி 
யும் போட்டிருக்கிறேனே . கடன்காரர் இம்சைக்கு நான் 

என்ன செய்வேன . 
சந் . அய்யா ! நான் மகா பாபி . என்னால் நீங்களும் கஷ்டப்படுகிறீர் 

நீங்கள் வேறு இடத்தில போட்டிருந்த பணத்தை 
யும் இங்கே போடச் செய்தேனே . பணம் போன 
தில் கூட எனக்கு அதிக துக்கம் உண்டாகவில்லை . என் 
னால் இவ்வளவு கஷ்டமும் தங்களுக்கு நேர்ந்திருப்பது 

தான் எனக்கு அதிக துக்கத்கைக் கொடுக்கிறது . 
நாக . அய்யா : என் அதிர்ஷ்டத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர் 

ஒருவேளை என் துரதிர்ஷ்டத்தால் தான் உங்கள 


0 


கள . 


என் 


க . 


ஸ்ரீமதி 


காரு 


நானே 


பணம் கூட போய்விட்டதோ என்னமோ . 

அப்படி நீல் 
கள் சொன்னதை மட்டும் நம்பியா நான் போட்டேன் . 

வந்து பார்த்து ரூல்களையெல்லாம் பார்த்துத் 
தானே போட்டேன் : உங்கள் மீது என்ன குற்றம் .. 
சந் . அய்யா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் . நான் உடனே பட் 

டணம்போய் இது நிஜமாவென்று விஜாரித்து வருகி 

றேன் . 
நாக . இது பொய்யாக இருக்கப் போகிறதா . எனக்குத் தோன்ற 

வில்லை . இருந்தபோதிலும் போய் பார்த்து வாருங்கள் . 
கான் ஸ்ரீமதியின் முகத்தை எப்படி காண்பேன் . அவளி 
டம் இதை எப்படி சொல்லுவேன் . இனி , அவள் சுகத் 
துக்கு குறைவு நேரிடும்பொழுது அவள் கஷ்டப்படுவ 

தைப் பார்த்து நான் எப்படி சகிப்பேன் . 
சங் . அய்யா , ஸ்ரீமதியிடம் இதெல்லாம் ஒன்றும் சொல்லவேண் 
டாம் . அவள் வீணில் வருந்துவானேன் . 

ஒருவேளை 
இது பொய்யாக இருக்கக் கூடாதா . நல்லது நான் போய் 

வருகிறேன் ( போகிறான் ) 
நாக . சந்த்ர சேகரர் சொல்வது நியாயம் தான் . 

ஸ்ரீமதியிடம் 
இதை இப்பொழுதே சொல்லி அவளுக்கு ஏன் கவலை 
யைக் கொடுக்கவேண்டும் . ஒருவேளை இது பொய்யாக 
இருந்தாலும் இருக்கலாம் . பார்ப்போம் . சந்த்ரசேகரர் 
இதற்குத் தகுந்த ஏற்பாடு செய்வார் . நான் அவரை நம்பி 
என் பணமெல்லாம் அந்த பாங்கில் போட்டிருக்க , அவர் 
இந்த சமயத்தில் என்னை கைவிடுவாரா . பார்ப்போம் 
( போகிறார் . ) 


அங்கம் 3 -- காட்சி 1 . 


நாகராஜய்யர் வீடு . 

[ ஸ்ரீமதி வருகிறாள் . ) 
ஸ்ரீ . என் தகப்பனார் சில நாளாய் ஏதோ கவலைப்பட்டுக் கொண் 

டிருப்பதாக தோன்றுகிறது . அவர் முன்போல் சாப்பிடு 


9 


சாசா 


ஸ்ரீம 


கவலை 


க் 


கிறதில்லை . முகத்தைப் பார்த்தால் வெகு விசனத்தை மன 
திலேயே நினைத்து அனுபவிப்பதாக தெரிகிறது . 

கேட் 
டாலோ , ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையென்று மலை 

றைக் 
கிறார் . ஏதாவது சிறிப்பு மூட்டினாலும் சிறிக்கவேண்டு 
மே என்று சிறிக்கிறார் . சிறிப்பு வரவில்லை . நான் என்ன 
செய்கிறது . இவருக்கு என்ன 

கக்கூடும் . 
எனக்கு இன்னதென்று தெரிந்தாலும் என்னால் கூடிய 
ஒத்தாசையை செய்வேனே . அவர் இப்படி கஷ்டப்படு 
வதை நான் எத்தனை நாள் ஒன்றும் செய்யக்கூடாமல் 
பார்த்துக்கொண்டிருப்பது . 

அவர் வயது காலத்தில் 
அவருக்கு ஒரு கவலையுமில்லாமல் நான் அவரை பாது 
கார்க்கவேண்டியிருக்க அவர் இப்படி விசனப்படுவதை 
நான் பார்த்துக்கொண்டா இருக்கிறது . நான் ஏன் 
அவரை கட்டாயம் செய்து கேழ்க்கக் கூடாது . 
கஷ்டப்படுவதைப் பார்த்து எனக்கும் கவலையாக 
கிறதே . என்ன செய்வேன் ( சந்த்ரசேகரர் -ருகிறார் ) . 

ஐயா , உங்களை யார் இப்பொழுது அழைத்தது . 
சந். நீ அடைந்திருக்கும் கவலை , அதை நீக்கும் பொருட்மே 

இவ்விடம் வந்தேன் . 
ஸ்ரீ . என் கவலையை நீங்கள் எப்படி நீக்கக்கூடும் . 
சந் . அதுதான் சொல்ல வந்தேன் . அதற்க்குள் கோபித்துக் 
கொள்கிறாய் , நீ யோஜித்துக்கொ 

ண் ருப்பதை 

சொல் 
லட்டுமா . உன் தகப்பனாரைப்பற்றி இது போதுமா . 
ஸ்ரீ . ஐயா இந்த ஜோஸ்பமெல்லாம் உங்களை யார் கேட்டார்கள் . 

நீங்கள் வந்த காரியத்தைச் சொல்லுங்கள் . 
சங் . அதுதான் சொல்வதற்க்குள் நீ அவசரப்படுகிறாயே . உன் 

தகப்பன் படும் கஷ்டம் இவ்வளவென்று உனக்குத் தெரி 


அவர் 


aa 


யாது . 


ஸ்ரீ . ( பக்கத்தில் வந்து ) ஐயா ஐயா ! அது உங்களுக்குத் தெரிந் 

திருந்தால் தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்கள் . 
சந் . ஒரே வார்த்தையில் சொலலுகிறேன் . உன் தகப்பனார் பாபர் 

சொத்தெல்லாம் போய்விட்டது . 


கடன் 


5 

ஸ்ரீமதி 
ஸ்ரீ . சீ . சீ . இதற்குத்தானா இவ்வளவு கஷ்டப்படுகிறார் . 

இதை 
அவர் முன்பே என்னிடம் சொல்லியிருக்கக் கூடாதா . 
நான் சித்திரம் எழுதி பெண்களுக்கு சங்கீதம் சொல்லிக் 
கொடுத்து அவரைக் காப்பாற்றுவேனே . இதற்க்குத் 
தானா இவ்வளவு விசனப்படுகிறார் . நான் இதோ அவரி 

டம் போகிறேன் . 
சங் . ஸ்ரீமதி அதற்க்குள் அவசரப்படாதே மற்ற சமாச்சாரங்களைக் 

கேட்டுவிட்டுபோ , அவர் சொத்தை இழந்ததோடு இருக் 
தால் பாதகமில்லை கடன்கள் வாங்கியிருக்கிறார் . 

காரர்களெல்லாம் வந்து ஹிம்ஸை செய்வார்களே . 
ஸ்ரீ . ஐயோ கடன் வேறே வாங்கினாரா . என்னிடம் கடன் ஒன் 

றுமில்லை யென்று சொல்லியிருக்கிறாரே .. 

போடுவதற்க்கு வாங்கினார் . 
ஸ்ரீ . போகட்டும் : இவ்வளவுதானே . வீட்டை விற்று கடனை 

அடைத்து விடலாமே ,. இந்த யோஜனை அவருக்குத் 
தோன்றவில்லையோ : இதோ நான் போய் அவருக்கு தேறு 

தல் சொல்லுகிறேன் . 
சந் . ஸ்ரீமதி , முழுவதும் கேளேன் . அதற்குள் அவசரப்படுகி 

றாயே . வீட்டின் பேரிலும் அதன் மதிப்புக்கு சரியாய் ஈடு 

வைத்து கடன் வாங்கியிருக்கிறாரே என்ன செய்கிறது . 
ஸ்ரீ . அய்யோ , அதுவும் ப்ரயோஜனமில்லையா , ( விசனத்துடன் 

உட்கார்ந்து ) அப்பா நானென்ன செய்வேன் , உங்களை 
நான் எப்படி காப்பாற்றுவேன் , நான் செய்யக்கூடிய வழி 
ஒன்றையும் காணேனே . ஏனய்யா இந்த பாங்கில் அவர் 
எப்பொழுது போட்டார் இன்னும் யார் போட்டிருக்கி 

றார்கள் . 
சங் . இப்போது சமீபத்தில் தான் போட்டார் . இப்படியாகுமெ 

ன்று யாருக்குத்தான் தெரியும் . நானும் தான் போட் 
டிருக்கிறேன் , 


சாஅ 


ஸ்ரீமதி 


ஸ்ரீ . ( யோஜித்து ) இதெல்லாம் உமது சூதோ . அவரை இப்படி 

யெல்லாம் செய்யச்சொல்லி இப்போது நீர் வருத்தப்படு 

வது போல் பாசாங்கு செய்கிறீரோ . 
சங் . ( கோபித்து ) ஸ்ரீமதி நீ இப்படி என்மீது சந்தேகம் கொள்வது 

நியாயமா . நான் ஏதோ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப 
காரம் செய்யலாமென்று வந்தேன் , இக்காலத்தில் நன்மை 

செய்வது ஆகாது , நல்லது நான் போய் வருகிறேன் . 
ஸ்ரீ . அய்யா தாங்கள் கோபித்துக்கொள்ளக் கூடாது , என் வருத் 
தத்தில் நான் இன்ன சொன்னேன் என்று 

எனக்கே 
தெரியவில்லை . 
சங் . ஆனால் சொல்லுகிறேன் கேள் . உன் தகப்பனார்தன் கஷ்ட 

த்தை உன்னிடம் சொல்ல ரொம்பவும் வெட்கப்படுகி 
றார் . அது அவர் மனதிலேயே குடி கொண்டிருப்பதால் 
அவர் படும் கஷ்டம் சொல்லிமுடியாது . இனி எத்தனை 
நாள் அவர் இப்படி இருக்கமுடியும் . நீயோ பெண் பாவம் . 
நீ என்ன செய்யலாம் . இன்னும் கொஞ்சகாலத்தில் அவர் 

உயிருடன் இருப்பது சந்தேகம் தான் . 
ஸ்ரீ . (கண்ணீர் விட்டு ) ஐயா ! ஐயா ! உங்கள் வாயால் அப்படி 

சொல்லாதேயுங்கள் . ஆம் நீங்கள் சொல்வதும் சரிதான் . 
இதற்கு என்ன செய்கிறது . அப்பா நான் உங்களை இந்த 
சமயத்தில் காப்பாற்றாமல் போனால் நான் 
எடுத்து என்ன பயன் , அய்யோ எனக்கு ஒன்றும் தோன் 

றவில்லையே . என்ன செய்வேன் . 
சந் . ஸ்ரீமதி உனக்கு உ.ன் தகப்பனாரை காப்பாற்ற முடியும் . அத 

ற்கு உபாயம் சொன்னால் கேழ்ப்பாயா . 
ஸ்ரீ . ஐயா என்னால் முடியுமானால் நிச்சயமாய் காப்பாற்றுவேன் 

என்ன உபாயம் சொல்லுங்கள் . என் மானம் போகாமல் 

நான் செய்யக்கூடிய ஒத்தாசை எதையும் செய்கிறேன் . 
சந் . அப்படியானால் நான் சொல்வதைக்கேள் . நீ மிகுந்த பணக் 

காரனான ஒருவனை கலியாணம் செய்து கொள் , அவன் 
உன் தகப்பனாரைக் காப்பாற்றுவான் . 


ஜன்மம் 


சாக 


ஸ்ரீமதி 
ஸ்ரீ . அய்யோ , அப்படி பணக்காரர் யார் என்னை கலியாணம் 

செய்து கொள்ள கார்த்திருக்கிறார் . 
சந் . நான் தான் . நான் அந்த பாங்கில் பணம் கொஞ்சம் போட் 

டேனே ஒழிய , என் மற்ற சொத்துக்களெல்லாம் அப் 
படியே இருக்கின் றன . நீ என்னை கலியாணம் செய்வதாய் 
வாக்குக்கொடுத்தால் நான் கடன்களை தீர்ப்பதுமன்றி 
கலியாணத்தின்போது உன் தகப்பனாருக்கு ரூ . 50,000 

இனாமாய் கொடுக்கிறேன் . 
ஸ்ரீ . ( யோஜித்து ) ஐபாஇதைத்தவிற வேறுவழி ஒன்றுமில்லையா . 
சந் . ஒன்றையும் காணோம் . நீ உன் தகப்பனாருடைய சுகத்தையும் , 

நன்மையையும் தேடும் பெண்ணாயிருந்தால் நீ சம்மதிக் 
கவேண்டும் . இல்லாவிட்டால் கடன்காரர்கள் ஹிம்ஸை 
யும் அவமானமும் பொறுக்கமாட்டாமல் அவர் என்ன 

செய்வாரோ தெரியாது . 
ஸ்ரீ . ஐயா நான் கொஞ்சம் யோஜித் துச் சொல்லுகிறேன் . எனக்கு 

கொஞ்சம் சாவகாசம் கொடுங்கள் . என் தகப்பனாரையிது 
விஷயமாய் கேட்டீர்களா . நான் யோஜித்து சொல்லும் 
வறையில் என் தகப்பனாருக்கு கடன்காரர்கள் ஹிம்ஸை 

யில்லாமல் செய்வீர்களா . 
சந் . அது என்னால் முடியும் . கடன்காரர்கள் ஒருவருக்கும் இந்த 

சங்கதி தெரியாமலிருக்கும்படி செய்கிறேன் . தெரிந்த 
போதிலும் நான் ஜவாப்தாரியென்று சொல்லி கண்டிக் 
காமலிருக்கும்படி செய்கிறேன் . நீ நன்றாய் யோஜித்துப் 
பார் . இப்படி செய்தால் தான் உன் தகப்பனாரைக் காப் 
பாற்றலாம் . நான் அவரைப்பார்த்தேன் என்னை நீ கலி 
யாணம் செய்து கொள்வதில் அவருக்கு வெகு சந்தோ 

ஷம் . 
ஸ்ரீ . நல்லது . நான் யோஜித் துச் சொல்லுகிறேன் . 

தாங்கள் 
தயவு செய்து என் தகப்பனாரை கடன்காரர்கள் நிர்ப்பந் 
தம் செய்யாமல் பார்த்துக் காள்ளவேண்டும் . 
போய் வாருங்கள் ( போகிறான் ) எனக்கு ஒன்றும் ஓட 
வில்லை . நான் என்ன செய்வேன் . அய்யோ இனி என் 


தாங்கள் 


எய 


ஸ்ரீமதி 
தப்பனார் சந்தோஷமாயிருப்பதை நான் பார்க்கப்போகி 
றேனா . அய்யோ இவர் சொல்லுகிறபடி செய்தால் என் 
ப்ராணநாதரையிழக்க வேண்டும் . செய்யாவிட்டால் நா 
ன் தகப்பனாரையிழக்க வேண்டும் . இந்த சங்கடத்திற்கு 
நான் என்ன செய்வேன் . 

( போகிறாள் ) 


அங்கம் 3- காட்சி 2 . 


என் 


நாக ராஜய்யர் வீடு . 

( ஸ்ரீமதி வருகிறாள் .) 
ஸ்ரீமதி . அய்யோ ! இந்த ஜன்மம் நான் ஏன் எடுத்தேன் . 

தகப்பனார் சொத்து சாமான்யமாய் அழிக்கக் கூடியதா . 
அது எப்படி திடீரென்று மாயமாய் போய்விட்டதோ 
தெரியவில்லையே , யாரோ அவரை மோசம் செய்திருக் 
கிறார் . அதெல்லாமிப்பொழுது யோஜித்து என்ன 
பயன் . நானிப்பொழுது சந்த்ரசேகரர் வார்த்தையை 
கேட்டால் தான் தகப்பனாரைக் காப்பாற்றலாம் . அவரெ 
ன்னை சிறு வயது முதல் தாய்க்குத் தாயாய் தகப்பனுக் 
குத் தகப்பனாய் என் மனம் சிறிதும் கோணாமல் பாது 
கார்த்து வந்திருக்க இப்போது அவர் கஷ்டப்படுவதை 
நான் பார்த்திருப்பதா கூடாது ஆ ! அப்படி செய்வத 

நானிந்த சந்த்ரசேகரரை யல்லவா கலியாணம் 
செய்து கொள்ளவேண்டும் . சீ . சீ . இதென்ன யோஜனை . 
என் புருஷோத்தம ராஜனை விட்டு - ராஜன் 

அவர் என் 
ராஜாவன்றோ அவரைவிட்டு 

நானிந்த அவலக்ஷணத் 
தையர் கலியாணம் செய்துகொள்கிறது . 
என்னை ரோஜாவாக மதித்திருக்க அவருக்கு ரோஜா 
கொடுப்பதை விட்டு ரோஜாவின் முள்ளையா கொடுக்கி 
றது . அவரை அப்படி கஷ்டப்படவிட்டு நான் உயிர் 
வைத்திருப்பானேன் . என் நாதரைவிட்டென் உயிர் 
தரிக்குமோ . அவரிதைக் கேட்டால் பிறாணனை விட்டு 
விடுவாரே . தகப்பனார் ஒருவர் கஷ்டப்படுவதைப் பார்த் 


னால் 


என் ராஜா 


ஸ்ரீமதி 


எக 


அவர் 


தால் நாங்களிருவரும் கஷ்டப்படவேண்டியிருக்கிறது . 
ஆசை இல்லாத விடத்தில் கலியாணம் செய்வதைவிட 
உயிரை விடலாம் . 

( நாகராஜய்யர் வருகிறார் . ) 
நாக . ஸ்ரீமதி நீ என்ன யோஜிக்கிறாய் . உடம்பென்ன உனக்கு . 

ஏதோ விசனமாயிருக்கிறாயே . என்ன காரணம் . 
ஸ்ரீ . ஒன்றுமில்லை அப்பா . நீங்கள் ஏதோ கவலையுடனிருக்கிறீர் 

களே யென்று , அதைப் பார்க்கப் பார்க்க எனக்கும் கவ 

லையாயிருக்கிறது . 
நாக . ஸ்ரீமதி அப்படி ஒன்றுமில்லையே . நீ ஏன் வீணில் என்னைப் 

பார்த்து கவலைப்படுகிறாய் . எனக்கு கவலை ஒன்றும் 

இல்லை . 
ஸ்ரீ . அப்பா ! உள்ளதைச் சொல்லமாட்டீர்களா . அதிருக்கட் 

இந்த இந்த சந்தரசேகரை உங்களுக்கு நன்றாய் 
தெரியுமா . 
நாக . ஸ்ரீமதி என் அவரை எனக்கு நன்றாய் தெரியும் . 

எனக்கு எவ்வளவு ஒத்தாசை செய்திருக்கிறாரே . அவரு 
க்கு உன்னை கலியாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று 
இருக்கிறது , உன்னை 

விஷயமாய் 
ஏதாவது கேட்டாரா . 
ஸ்ரீ . ( யோஜித்து ) கேட்டார் . அப்பா உங்களுக்கு சம்மதம் 

சானா. 
நாக . உனக்கு சம்மதமானால் எனக்கும் சம்மதம்தான் . ஸ்ரீமதி இது 

விஷயத்தில் நீ என் அபிப்ராயத்தை கேழ்க்காதே . 
க்கு எந்த புருஷன் மீது காதலிருக்கிறதோ , அவனையே 
நீ கலியாணம் செய்து கொள்வதில் எனக்கு சம்மதம் . நல் 
லது நான் சந்த்ரசேகரரை பார்க்கிறேன் . 

அவரிடம் 
கொஞ்சம் காரியமிருக்கிறது . போய் வருகிறேன் . 

( போகிறார் .) 
ஸ்ரீ . அப்பாவுக்கு சந்த்ரசேகரர் ரொம்பவும் வேண்டியவராயி 
க்கிறார் . 

அவரை கலியாணம் செய்து கொண்டால் அப் 
பாவுக்கு மிகவும் திருப்தியாயிருக்கும் . நானும் அவ 


ஆசைகூட 


P. ன 


ரு 


o / c 


ஸ்ரீமதி 


ரை மணந்தால் அப்பாவின் கவலை தீரும் . என் கவலை 
மட்டும் என் உயிருள்ளளவும் இருக்கவேண்டியது தான் . 
அய்யோ என் கவலை இருக்கட்டும் அதைப்பற்றி நான் 
கவனிக்கவில்லை . என்னால் ஒரு பாவமுமறியாத அவர் 
கவலைப்படுவாரே . இதற்கு நான் என்ன செய்வேன் . 
நல்லது இந்த கவலை தீர சற்று தோட்டத்திற்க்கு போ 
வோம் . 

( போகிறாள் . ) 


அங்கம் 3- காட்சி 3 . 


என் 


புருஷோத்தமன் வருகிறார் . 
புரு . என் கண்மணி . வெகு நாளாய் இங்கே ஏன் வரவில்லை. 

என்ன காரணமோ தெரியவில்லையே . ஏதாவது உடம்பு 
அசௌக்யமோ . அப்படி உடம்பு அசௌக்யமாயிருந் 
தால் சுந்தரி யிடமாவது சொல்லி யனுப்பியிருப்பாளே . 
அல்லது ஏதாவது விசனகரமான சமாச்சாரம் நேர்ந்திரு 
க்குமோ . எப்படி யிருந்தாலும் சொல்லி யனுப்பி யிருப் 
பாளே . கண்மணி இல்லாத இத்தோட்டம் கூட 
ஏதோ கண்ணைக் கட்டிவிட்டதுபோல் இருண்டிருக்கிற 
தே ( ஸ்ரீமதி பின்புறமாக வந்து கண்ணைக் கட்டுகிறாள் ) 
இது ஸ்ரீமதியாகத்தான் இருக்கவேண்டும் . அவள் தான் 

புருஷன் நினைத்ததை செய்யக்கூடிய பதிவ்ரதை . 
ஸ்ரீ . அப்படி இல்லை உங்கள் வாக்கு பொய்யாகக் கூடாது . 

கள் கண்ணைக் கட்டினதுபோல் ருண்டிருக்கிறதென்று 
பொய் சொல்லுகிறது . 

அதை நான் 

கேட்டுக்கொண்டி 
ருக்கிறதா . அதை நிஜமாக்கினேன் . ஏது ஜோஸியம் கூட 
தெரியும் போலிருக்கிறதே , கண்ணைக் கட்டினது ஸ்ரீமதி 
என்றீர்களே . நான் எந்த புருஷனை கலியாணம் செய்து 
கொள்ளப்போகிறேன் சொல்லுங்கள் . உங்கள் ஜோஸ் 
யத்தின் திறமையை பார்க்கிறேன் . 


ஸ்ரீமதி 


a h . 


புரு . நீ 


எனன 


ண 


புருஷர்களில் உத்தமனை கலியாணம் செய்துகொள்ளப் 

போகிறாய் எனக்கு தற்புகழ்ச்சி யென்பதே தெரியாது . 
ஸ்ரீ . அதனால் தான் உங்களை புருஷர்களில் உத்தமனென்று 

சொல்லிக்கொண்டீர்களோ. கான் புருஷர்களில் அதம 

னைத் தான் கலியாணம் செய்துகொள்ளப் போகிறேன் . 
புரு . அப்படியானால் புருஷர்களில் அதமன் நான் தான் . எனக்கு 
பேர் தான் புருஷோத்தமன் . 

! கண்மணி 
உன் முகத்தாமரை திடீரென்று வாடுகிறது . 
ஸ்ரீ . ( அவனைக் கட்டிக்கொண்டு விசனத்துடன் ) அய்யோ பிறான 
நாதா . 

எனக்கு இந்த சமயத்தில் என்ன வேடிக்கை 
வேண்டியிருக்கிறது . 

தங்களைக் 

கண்டவுடனே என் 
கவலையெல்லாம் எங்கேயோ பறந்து போய் நான் 

என்னை 
யே மறந்து உங்களிடம் சல்லாபம் செய்கிறேன் . இதெல் 
லாம் எனக்கு என்ன வேண்டியிருக்கிறது . ( எட்டிப் 
போய் ) பிறாண- அய்யா இனி என்னை தொடாதேயுங்கள் . 
நான் மஹா பாபி . இதுதான் கடைசி முறையாய் நான் 
உங்களைப் பார்ப்பது . இனி நான் உங்களுக்கு தகுந்த 

வளல்ல . 
புரு . கண்மணி இதென்ன நீ என்னை சோதிக்கிறாயா என்ன . அய் 

யோ நீ பேசுவது உண்மை போலிருக்கிறதே . உன் முகம் 
அழுதழுது வாடிப் போயிருக்கிறதே . 

( ஓடிப்போய் 
அவளை இறுகக் கட்டிக்கொண்டு ) கண்மணி உனக்கு 
என்ன ஆபத்து வந்தது . சீக்கிரம் சொல் . நான் இப்போ 
தே சென்று உனக்கு தீங்கிழைத்தவனை கொன்று வருகி 

றேன் . 
ஸ்ரீ . அய்யா ! அய்யா ! வேண்டாம் ! வேண்டாம் : 
புரு . ஸ்ரீமதி உன் வாயால் இனி என்னை அய்யாவென்று அழை 

யாதே . என்னை பிறாணநாதாவென்றழை இல்லாவிட் 
டால் அழைக்கவேண்டாம் . இதோ நானும் உன் மேலிரு 

ந்த கையை எடுத்து விட்டேன் . 
ஸ்ரீ . ( மறுபடி கட்டிக்கொண்டு கண்ணீருடன் ) பிறாணநாதா ! 

பிறாணநாதா ! நீங்களும் என்னை இப்படி கடிந்து பேசினால் 


10 


म 


ஸ்ரீமதி 


நான் என்ன செய்வேன் . அப்யோ ! என் தலைவிதி இப்படி 

யெல்லாம் நேர்ந்ததே . 
புரு . ( மறுபடி அவளைக் கட்டிக்கொண்டு வருத்தத் துடன் ) கண் 

மணி நான் மகா பா . உன் விசனத்தை அறியாமலே , 
நான் உன்னை கோபித்துக்கொண்டேன் . என்ன ஆபத்து 

கண்மணி , சீக்கிரம் சொல் , 
ஸ்ரீ . பிறாணநாதா என் தகப்பனார் தன் சொத்தெல்லாம் பாங்கில் 

போட்டிருந்தார் எல்லாம் போய்விட்டது . 
புரு . கண்ணே இதற்குத்தானா இவ்வளவு வருத்தம் . நான் உன் 

தகப்பனாருக்கு யாதொரு கவலையுமில்லாமல் செய்யமாட் 


நேர்ந்தது . 


ஸ்ரீ . பிறாணநாதா இன்னும் கேளுங்கள் . அவர் இந்த பாங்கில் 

போடுவதற்காக கடன்களும் ரொம்ப வாங்கி வீட்டை 
யும் ஈடு வைத்து எல்லாம் சேர்த்து போட்டார் . 
பொழுது சொத்துபோயும் கடன் இருக்கிறதே . 

ன் 
காரர்கள் இம்சை செய்வார்களே . இதற்கென்ன செய் 


கட. 


எனை : 


புரு . ஆ 

! கண்மணி உன் விசனத்தின் காரணம் இப்போதுதான் 
தெரிகிறது . உன் தகப்பனாருக்கு இந்தக் கவலையில்லா 
மல் செய்யவேண்டும் . இதற்கென்ன செய்கிறது . கண் 

மணி என்னால் செய்யக்கூடியது ஏதாவதிருக்கிறதா . 
ஸ்ரீ . ( அழுது ) இருக்கிறது . தங்களை -தங்களை இழப்பதுதான் . 
புரு . கண்மணி , என்ன : 

நீ சொல்லுகிறது எனக்குத் 
தெரியவில்லையே , என்னை இழந்தால் உன் தகப்பனார் 
கடன் எப்படி அடையும் ( வருத்தத்துடன் ) ஒகோ நான் 
ஏழை . வேறு பணக்காரனாய் கலியாணம் செய்து கொண் 
டால் அவன் கடனை அடைப்பான் . கண்ணே : யாராவது 

அப்படி கடனை அடைக்க சம்மதமுள்ளவனாயிருக்கிறானா. 
ஸ்ரீ . ( வாயை பொத்தி ) பிறாணநாதா வேண்டாம் வேண்டாம் 

அதை உங்கள் வாயால் சொல்லாதேயுங்கள் . வரும் கஷ்ட 
மெல்லாம் வரட்டும் . கடன்காரர்கள் செய்யக்கூடிய இம்சை 
யெல்லாம் செய்யட்டும் . 


ஸ்ரீமதி 


எரு 


புரு . கண்மணி விசனப்படாமல் சொல் , யாராவது அப்படி கடனை 

அடைக்க சம்மதிக்கிறார்களா. 
ஸ்ரீ . உங்கள் அண்ணா சந்த்ரசேகரர் அப்படி செய்கிறேனென் 

கிறார் . 
புரு . ஹா ! அப்படியா : அவனுக்கு உன்னை கலியாணம் செய்து 

கொள்ள சம்மதம் தானா. உனக்கு யார் சொன்னது . 
ஸ்ரீ . அவரே என்னைக்கேட்டார் . நான் யோஜித்துச் சொல்வதாக 

சொன்னேன் . 
பரு . கண்மணி , கண்மணி ! நீ அப்படியே செய் . அய்யோ உன் 

முகம் கலங்குகிறதே , ஸ்ரீமதி உன் தகப்பனார் கஷ்டத்தை 
அனுபவித்தால் என் மனம் சகிக்குமா . அவரைப்பார்த்து 
நீ கஷ்டப்படுவதை நான் சகிக்கமுடியுமா , ஸ்ரீமதி நீ 
யோஜித்துப்பார் . என்னை இழந்தால் பாதகமில்லை . உன் 
தகப்பனார் கஷ்டப்பட்டால் அது உன்னால் சகிக்க முடி 
யுமா . நீ சந்த்ரசேகரன் சொல்லுகிறபடி செய் . என்னை 
இனி நினைக்காதே ( அழுது ) அய்யோ உன்னைப்பிறிந்து 
நானென்ன செய்யட்டும் . கண்ணே நீ என்னைப்பற்றி 
கவலைப்படாதே . நீ சந்த்ரசேகரரையே கலியாணம் 
செய்துகொள் . உன தகப்பனாரைக் காப்பாற்று . இனி 
நான் கலியாணமே செய்து கொள்வதில்லை . உன் சமீபத் 
திலேயே இருந்து உனக்கு ஒரு தீங்கும் வராமல் பாது 

கார்ப்பது என் கடமை . 
ஸ்ரீ . பிறாணநாதா . வேண்டாம் . 

வேண்டாம் . என் தகப்பனார் 
கஷ்டப்பட்டாலும் நான் இறப்பது நிச்சயம் . தங்களை 
இழந்தாலும் நான் இறப்பது நிச்சயம் . சந்த்ரசேகரனை 
கலியாணம் செய்து கொண்டு நான் தங்களை நினைத்து 
உயிர் விடுவதைவிட தங்கள் அன்பை அடைந்தே நான் 

உயிர் விடுகிறேன் . 
புரு . ஸ்ரீமதி நான் சொல்வதை கேள் . உலகத்தில் மனிதருக்கு 

மானம் பெரிதேயல்லாமல் மற்றது ஒன்றும் பெரிதல்ல . 
உன் தகப்பனாரை கடன்காரர்கள் கண்டபடியெல்லாம் 

மானம் போகும்படி செய்வதை நீ எனக்காக 


வைது 


சர் 


ஸ்ரீமதி 


பொறுத்துக்கொண்டிருப்பதா . 

நீ என்னிடம் உண்மை 
காதலுடையவளாயின் நான் சொல்லுகிறபடி கேள் . நீ 
சந்த்ரசேகரரை கலியாணம் செய்துகொண்டு உன் தகப்ப 

னாரைக் காப்பாற்று . 
ஸ்ரீ . ( அவனைக் கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டு ) பிறாணநாதா . 

தங்கள் வாயால் என்னை பிரியும்படி சொல்லுகிறீர்களா . 
புரு . ( விசனத்துடன் ) ஸ்ரீமதி இந்த சமயத்திற்கு இப்படித்தான் 

செய்யவேண்டும் நீ . 
ஸ்ரீ . நாதா ! உங்கள் உத்திரவுப்படியே செய்கிறேன் . ஆகிலும் 

என்னைப்பிரிந்ததால் நீங்கள் உங்கள் உயிருக்கு அபாயம் 

ஒன்றும் தேடிக்கொள்ளக்கூடாது . 
புரு . ககண்மணி . 

அப்படி நீ கனவிலும் நினைக்க வேண்டாம் 
உனக்கு ஒரு அபாயமும் வராமலிருக்கும்பொருட்டும் 
உன்னைக்காப்பாற்றும் பொருட்டுமே நான் உயிர் வைத் 

துக்கொண்டிருக்கிறேன் . 
ஸ்ரீ . ( கட்டிக்கொண்டு ) பிறாணநாதா . இனி நான் தங்களை என் 

கண்ணாலாவது பார்க்கலாமா . அய்யோ ! நான் என்ன 
செய்வேன் . 

( போகிறார்கள் .) 


அங்கம் 3- காட்சி ! . 


சந்தரசேகரன் வீடு . 

[( சந்திரசேகரர் வருகிறார் ) . 
சந் . சீ . என் புத்தி தான் என்ன புத்தி . கொஞ்சம்கூட நம்மிடத்தில் 

ப்ரியமில்லாத ஸ்ரீமதியை நான் ஏன் இப்படி கட்டாயம் 
செய்து அவள் விஷயமாய் நமது பணத்தை சிலவு செய்ய 
முயலவேண்டும் . ஆனால் அவள் இப்போது அப்படி 
இருக்கிறாளேயொழிய கலியாணம் செய்து கொண்டால் 
அவளுக்கு ப்ரியம் வந்துவிடும் . ஆகா ! அவள் அழ 
கென்ன ! புத்தியென்ன ! இப்படிப்பட்ட பெண் நமக்குக் 

பத்தால் நாம் என்னதான் கொடுக்கக்கூடாது . நாம் 


டை 


SAHAMAHDKADHYAYA 
1. L. V. SWAMINATHAIYAR LIBRAIN . 
ஸ்ரீம FRUIVANMIYUR , MADRAS - fe 


இவ்வளவு உபகாரம் செய்வதாய் சொல்லியும் யோஜித்து 
சொல்வதாகச் சொல்லி ஒன்றும் இது வறையில் சொல் 
லாமலிருக்கிறாள் . நானும் அவள் வார்த்தையை நம்பி 
கடன்காரர்களை கண்டிக்க சொல்லவில்லை . இனி தாமதிக் 
கலாகாது . அவளாக நமக்கு சொல்லியனுப்பி கலியாணம் 
செய்துக் கொள்வதாக வாக்களிப்பாளென்று தோன்ற 
வில்லை . 

கடன்காரர்களைக் கொண்டு அவள் தகப்பனை 
நிர்ப்பந்தித்தால் அப்பொழுது வருத்தம் பொறுக்கமாட் 
டாமல் நமக்கு சொல்லி அனுப்புவாள் . அப்பொழுது 
நமது காரியம் பலிக்கும் . ஆகிலும் இப்படி ஒருபெண்ணை 
நிர்ப்பந்தம் செய்து கலியாணம் செய்து கொள்ளலாமா . 

வள்ளி 
சீ . இதென்ன யோஜனை சுப்பிரமணியசுவாமி 
யம்மையை வினாயகரைக்கொண்டு யானை ரூபமாய் பய 
முறுத்தச்சொல்லி அந்தபயத்தில் தானே அவள் தன்னை 

கலியாணம் செய்வதாய் வாக்குகத்தம் வாங்கினார் . 
ராம . நீர் செய்வதெல்லாம் சாஸ்திரத்தை அனுசரித்துத் தானோ. 

முருகக்கடவுள் மீது வள்ளிக்கு உண்மையான காதலிரு 
ந்தது . அது தெரிந்து அவர் அப்படி செய்தார் . இவளுக் 
கும் உமது மீது சிம்மத்துக்கும் யானைக்குமுள்ள ப்ரியமி 

ருக்கிறது . 
சந் . ராமா . 

எங்கிருந்து வந்தா - யிப்போது ஆகாசத்திலிரு 
ந்து குதித்தது போல் , 
ராம . நான் துஷ்ட நிக்ரகம் செய்ய வந்தவனல்லவா , அவாள் எங் 

கிருந்தாலும் நான் அங்குவந்து குதிப்பேன் . 
சந் . ஏண்டா அஸத்துப்பயலே நான் துஷ்டனா இனி இப்படிச் 

சொன்னால் தெரியும் . 
ராம் . அது 

கிட 

க்கிறது . எனக்கு ஏன் சொல்லியனுப்பினீர் 
சொல்லும் . 
சந் . ராமா , நீ நாகராஜருக்கு கடன் கொடுத்திருக்கும் பேர்வழி 
கள் எல்லாரையும் இன்று அவரை 

கண்டிக்கச் சொல் . 
சீக்கிரம் போ . 
ராம . அப்படியே செய்கிறேன் ( போகிறான் ) . 


61 


ஸ்ரீமதி 
சந் . ஸ்ரீமதி இனி நீ என்ன செய்வாய் பார்ப்போம் . இனி நீயே 

எனக்கு சொல்லியனுப்புவாயேயன்றி நான் அதைப்பற்றி 
கவலைப்பட வேண்டியதில்லை . ( போகிறான் ) 


அங்கம் 3 -- காட்சி 5 . 


நாகராஜய்யர் வீடு . 

[ நாகராஜய்யர் வருகிறார் . ) 
நாக . ( தனக்குள் ) ஸ்ரீமதியோ என்னைப் பார்த்துப் பார்த்து தானு 

ம் கவலைப்படுகிறாள் . அவளிடம் நமது கவலையை சொல்லி 
விடலாமென்று பார்த்தாலும் நாவெழவில்லை . சொன்னா 
லும் அவள் வருத்தம் இன்னும் அதிகரிக்கும் . அய்யோ 
நான் இந்த இம்சைக்கு என்ன செய்வேன் . இப்படி வரு 
மென்று நான் கனவிலும் எண்ண முடியாதே . 

நான் 
அதிக ஆசைப்பட்டதாலல்லவா இப்படி வந்தது . பழய 
பாங்கு நல்ல தாயிருந்ததே . அதிலிருந்து மாற்றுவதோடு 
நின்றேனா கடனும் வாங்கிப்போட்டேன். என் புத்தியில் 
லாத நடத்தையால் இப்போது நன்றாய் அனுபவிக்கி 

றேன் . 
ஓர் கடன்காரன் . அய்யா ! நாகராஜரே என் கடனுக்கு என்ன 

வழி சொல்லுகிறீர். நான் இத்தனை நாள் மரியாதையாய் 
நீரே ஒழிப்பீரென்று பார்த்தேன் இனி 

தாக்ஷணியம் 
வைக்க முடிய 
ராம . ஓய் ஏன் -- காணும் அவரை பம்சை செய்கிறீர் . பாவம் 

அரிச்சந்திரன் போல் அவர் உம்மிடத்தில் அகப்பட்டுக் 
கொண்டு முழிக்கிறார் . ஈான் தருகிறேன் வாரும் 

காணும் . 
ஓர் க . அய்யா தாருமய்யா இப்படி சொல்லப்பட்டவர்கள் தான் 

யாரிருக்கிறார்கள் . 
ராம . புடியும் மடியை புடியும் . 
ஓர் க . ( வெகு ஆவலுடன் ) பவுனாக 

பவுனாக இருக்கிறதோ நோட்டாக 
இருக்கிறதோ , 


ஸ்ரீமதி 


ராம . கனமாய் இருக்குங்காணும் , மடியை கெட்டியாய் பிடியும் . 
ஓர் க . ஓகோ துட்டாயிருக்கிறதோ , இதை நான் எப்படி 

மாத்துகிறது . ( மடியை உகறி ) சீ . சீ . என்னங் காணும் 
புளியங்கொட்டையைப் போடுகிறீர் இதென்னத்துக்கு . 


கடனதை வாங்கிக் காள்ள துணியையும் விறித்த ஐயா 
வருத்த இப்புளியங்கொட்டை விரைவில் நீர் விதைத்தீரானால் , 
பருத்த நற்ப்புளியம் தோப்பும் , காய்க்குமே புளியை விற்றால் , 
கடனும் மைச் சேர்த்துமேதான் காற்றுப்போல் பறந்து போமே . 


ராம . ஓய் முட்டாள் இப்போ பேசிகொண்டிருக்க நேரமில்லை 

எல்லா வற்றையும் சீக்கிறம் பொறுக்கிக்கொள்ளும் . அப் 
புறம் கடன் அடையதாமதப்படும் . 

உடனே இதைக் 
கொண்டுபோய் உம்து கொல்லையில் நடும் . பெரிய புளி 
யந்தோப்பாகும் குத்தகைக்கு நல்ல இனமாய்ப் பார்த்து 
அடையும் . அங்கேயும் ஏமாந்து போகப் போகிறது 
ரொக்கக் குத்தகைக்கு அடைந்தால் இன்னும் விசேஷம் . 
குத்தகை பணத்தை அற்புத நாடக பாங்கில் போடா 

தேயும் . உமது கடன் உடனே அடையும் 
ஓர் க . சீ . சீ . உமக்கு கேலி 

எப்போது செய்கிறதென்ப 
தெரியவில்லை போங்காணும் . நாகராஜரே என்ன சொல் 

லுகிறீர் . 
நாக . அய்யா ! நான் என்ன செய்யட்டும் . கொஞ்சம் பொறுத் 

துக்கொள்ளுங்கள் . சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு செய் 

கிறேன் . 
ஓர் க . நல்லது இன்னும் 2 நாள் பார்ப்பேன் . பணம் வரா 

விட்டாலோ வாரண்டுடன் வருவேன் . அப்புறம் என் 

பேரில் மனஸ்தாபப்படக் கூடாது ( போகிறான் .) 
வே க . நாகராஜரே , நன்றாயிருக்கிறது வியாபாரம் . என் பட 

னை அடுத்த ஜன்மத்தில் கொடுக்கிறதாக தீர்மானமோ 
இனி இப்படி பிருந்தால் முடியாது . 


அய்) 


ஸ்ரீமதி 


துகை 


தயாராய் 


ராம . வாரும் , வாரும் , உமக்கு எவ்வளவு 

கொதிக்கவேணும் , 
அவர் . 
வே . ஒ . ஏதோ நீர் கேழ்ப்பதைப் பார்த்தால் 

வைத்து அவரவர்க்குள்ளி துகையை இப்பொழுதே 

கணக்குப் பார்த்து கொடுத்து விடுவீர் போலிருக்கிறதே . 
ராம . ஆமாம் , ஐயா ! இப்போது தான் ஒரு டன் காரரை திருப்தி 

செய்து அனுப்பினேன் . அதனால்தான் உம்மையும் கேழ் 

க்கிறேன் . 
வே . க . எனக்கு ரூ . 5,000 கொடுக்கவேண்டும் . 

அது தவிற 
வட்டியும் வரவேண்டும் . 
ராம் . நான் சொல்லுகிறபடி உமக்கு சம்மதமானால் உமது கடனை 

இப்பொழுதே ஒழித்து விடுகிறேன் . 
வே . க . சொல்லும் 

எனக்கு 

கட்டுமானால் ஒப்புக்கொள்ளுகி 
றேன் . 
- ராம . உமக்கோ அவர் நிலமை தெரியும் உமது இஷ்டப்படி எதிர் 

பார்த்தால் முடியாது , 
வே . க . நீர் எப்படி ஒழித்தபோதிலும் சம்மதம் பார்த்துக்கொள் 

ளும் எனக்கு வேறு ஐவேஜியில்லை. 
ராம . அசலையும் வட்டியும் ஜாடாவாய் தள்ளி ஒழிப்பதானால் 

இப்போதே உமது கடனை தீர்த்து விடுகிறேன் . 
வே . க . (சிறித்து ) போங்காணும் இதுதானா 

நீர் கடனை ஒழிக் 
கிற வழி . 
ராம . சிறிக்கமாட்டீரா நீர் கடனுக்கு வழி பண்ணிவிட்டேனல் 

லவா ( போகிறான் . ) 
வே . க . ஐயா ! என்ன சொல்லுகிறீர்கள் . 
நாக . ஐயா ! பயப்படாதேயுங்கள் உங்கள் கடனை மோசம் செய் 
யமாட்டேன் . 

சீக்கிறம் ஒழித்து விடுகிறேன் . 
வே . க . அய்யா : கடைசி தடவை சொன்னேன் . நாளை சாயக் 

திரத்திற்குள் ஒழிக்காமல் போனால் ஜயில் போய் சேர 
வேண்டியிருக்கும் . ( போகிறான் . ) 
ஏனய்யா என் வயிறு எறிகிறதே. 

உமது வீடு 

5000 
போராதென்கிறார்கள் ரூ . 7000 க்கு என்னை ஏமாற்றி 


வே . க . 


ஸ்ரீமதி 


அக 


ஈடு வைத்தீரே . நான் என் துகையை எப்படி வசூல் 
செய்கிறது , உமக்கு வேறு சொத்தும் இல்லையே , உமது 
ஈடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ; பணத்தை கீழே 

வையும் 
நாக . அய்யா இந்த சமயத்தில்தானா நீரும் நிர்ப்பந்திக்கவேண் 

டும் . கொஞ்சம் பொறும் உமது துகையை கொடுத்து 
விடுகிறேன் . என் வீட்டை ரூ . 8000 - க்கு இப்போது 
யாரும் வைத்துக் கொள்வார்கள் . 

(சந்திரசேகரர் வருகிறார் . ) 
சந்த்ரசேகரரே வாரும் நானே உம்மிடம் வரலாமென்றிருந் 
தேன் . கடன் காரர்கள் இம்சை பொறுக்கக் கூடவில்லை . 

இவருக்கு ஈடு போராதாம் . நான் ஏமாற்றிவிட்டேனாம் . 
நாக . இருக்கட்டும் ( கடன்காரனை பார்த்து ) நீர் போமய்யா . 

நான் அவரைக் கேட்டுக் கொண்டு வேண்டிய ஏற்ப்பாடு 
செய்கிறேன் . 

- அய்யா ! தங்கள் சொன்னால் சரிதான் ( போகிறான் .) 
சந் . நாகராஜரே தாங்கள் சொல்லாமலே நான் எல்லாம் அறிந்து 

கொண்டேன் . நான் தங்களுக்கு ஒத்தாசை செய்யலாமோ . 
நாக . நான் எந்தக் காரணத்தைக் கொண்டு தங்கள் ஒத்தாசையை 

கோகாறுவது . 
சந் . ஸ்ரீமதி என்னை கலியாணம் செய்து கொண்டால் நான் எல் 

லாம் செய்யலாமல்லவா . 
நாக . ஸ்ரீமதியை தாங்கள் கேட்டீர்களா . 
சந் . அவளை கேழ்க்கத்தான் வந்தேன் . 
நாக . சரி , அவளை பாருங்கள் நான் போகிறேன் ( போகிறார் .) 

[ ஸ்ரீமதி வருகிறாள் . ) 
சங் . ஸ்ரீமதி இங்கே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா . 
ஸ்ரீ . நன்றாய் தெரியும் . என் உயிர் ஒன்றுதான் போகவில்லை . 

என் தகப்பனார் படும் கஷ்டத்தை நான் பார்க்க வேண் 

டியிருக்கிறது . 
சங் . ஸ்ரீமதி இப்போதாவது சொல் நான் சொன்னபடி நீ செய் 


வே . 


க- 


11 


அ 2 . 


ஸ்ரீமதி 


தால் இந்த கஷ்டத்தை இப்பொழுதே நீக்கி விடுகிறேன் . 

உனக்கும் ரூ .50,000 தருகிறேன் . 
ஸ்ரீ . எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சொன்னபடி செய்கி 

றேன் . இந்த கடன்களை மட்டும் உடனே தயவு செய்து 

தீர்த்து விடுங்கள் . 
சந் . முகூர்த்தம் வருகிற வெள்ளிக்கிழமை நன்றாயிருக்கிறது . 
ஸ்ரீ . இப்பொழுதே -யிருந்தாலும் சரிதான் இந்தக் கடன்களை 

இப்பொழுதே தீர்த்து என் தகப்பனாரிடமும் தீர்ந்துவிட் 

டதாக சொல்லுங்கள் . 
சந் . சரி அப்படியே செய்கிறேன் ( போகிறார்கள் ) 


அங்கம் 3 - காட்சி 6 . 


என்னை 


சந்த்ரசேகரன் வீடு . 

( சந்த்ரசேகரன் வருகிறார் .) 
சந் . நமது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் . எந்தக்காரியம் நான் மனது 

வைத்தால் நடக்கிறதில்லை. புருஷோத்தமனுக்கென்று 
ஏற்ப்பட்ட உயிலை மறைத்து அவனுக்கு சொத்து ஒன்று 
மில்லாமல் எல்லாவற்றையும் நான் அடையவில்லையா . 
சற்று முன் என்னைக் கண்டால் முகத்தை திருப்பிக் 
கொண்டுபோன ஸ்ரீமதியின் கர்வத்தை அடக்கி அவள் 

கலியாணம் செய்துகொள்ள சம்மதிக்கும்படி 
செய்யவில்லையா . நமக்கு அசாத்ய மென்பது என்ன 

இருக்கிறது . 
ராம . இதுவும் புருஷோத்தமன் சொத்துதான் நீர் அடையப் 

போகிறீர் . 
சந் . அடே நீ எங்கிருந்து திடீரென்று வருகிறாய் . உனக்கு 

ஒன்றும் தெரிகிறதில்லை . வாயில் வந்ததையெல்லாம் 
உளரிக்கொண்டிருக்கிறாய் . புருஷோத்தமன் சொத்தா 

வது என்னடா பிதற்றுகிறாய் . 
ராம . ஆமாம் அய்யா ! எனக்கு உமது பேரில் ஆசை . உமக்கு 


ஸ்ரீமதி 


அங் 


அவள் பேரில் ஆசை . அவளுக்கு புருஷோத்தமன் பேரில் 

ஆசை . புருஷோத்தமனுக்கு அவள் பேரில் ஆசை . 
சந் . ஏண்டா அவளுக்கு புருஷோத்தமனிடம் ஆசையென்று யார் 

சொன்னது . என்னை யல்லவோ அவள் கலியாணம் செய் 

து கொள்ளப் போகிறாள் . 
ராம . இல்லை நீர் அவளை கலியாணம் செய்து கொள்ளப் போகிறீர் . 
சந் . இரண்டும் ஒன்றுதானேடா , 
ராம் . எப்படி ஒன்றாகும் ? இருவர் மனமும் ஒன்றானாலல்லவோ 

அப்படி சொல்லலாம் . நீர் அவளையே நினைத்துக்கொண் 
டிருக்கிறீர் . அவள் புருஷோத்தமனையே நினைத்துக் 

கொண்டிருக்கிறாள் . 
சங் . கலியாணம் செய்து விட்டால் நினைக்கமாட்டாடா . 
ராம் . அது உமது வீண் எண்ணம் . கலியாணம் உடல் இரண்டை 

ஒன்று சேர்க்குமேயல்லாது மனதை ஒன்று சேர்க்கமாட் 
டாது . 

மனது புருஷோத்தமனையே நாடும் . 
சந் . அசத்துப்பயலே உளராதே . 

கலியாணம் நிச்சயம் 
செய்துவிட்டேன் . இனி கலியாணத்திற்கு வேண்டிய 

ஏற்பாடுகளெல்லாம் செய்யவேண்டும் . 
ராம . கலியாணமிருக்கட்டும் . தாலிப்பேச்சை அறுத்துப் பேசி 

னீர்களா ? 
சங் . என்னடா . மடப்பயலே கலியாணம் செய்ய யோஜிக்கும் 

போதே தாலியை அறுக்க சொல்லுகிறாய் . 
ராம . இல்லை . அய்யா ! உமது மனதில் ஏன் அப்படி வித்தியாச 
மாய் தோன்றுகிறது . 

பேச்சை 

அறுத்துப்பேசுகிற 
தென்றால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பேசுவது . சில 
டங்களில் ஒரு தாலி தான் செய்வார்கள் . சில இடங் 
களில் இரண்டு செய்வார்கள் அதில் தான் மனஸ்தாபம் 

வருகிற வழக்கம் . 
சந் . அது கிடக்கிறது . வருகிற வெள்ளிக்கிழமை கலியாணம் . நீ 
போய் நாகராஜா 

கடன்காரர்களைக் கண்டு ஒருவரும் 
கடனை கேழ்க்கக் கூடாதென்று சொல் . 


நான் 


அச 


ஸ்ரீமதி 


கடனு 


கடனுக்காகவா 


ராம . ஏன் நீர் எல்லாக்கடனையும் ஒப்புக்கொண்டீ 
க்கு 

ஒப்புக்கொண்டு கடனுக்குக் கலியாணம் செய்கி 
றீரோ . 
சங் . அசத்துப்பயலே 

கலியாணம் 

செய்து 
கொள்ளப்போகிறேன் , இனி யிப்படி பேசாதே . 
ராம . நல்லது கலியாணத்துக்கு நான் என்ன செய்யவேண்டும் . 
சந் . எல்லாம் நீதாண்டா செய்ய வேண்டும் . கொட்டகை போட்டு 

சிங்காரிக்கவேண்டும் . நல்ல பாட்டுக்கச்சேரி , சதிர்க்கச் 
சேரி எல்லாம் வைக்க வேண்டும் . நல்ல நாயனம் , பாண்டு 

வாத்யம் தருவிக்கவேண்டும் . 
ராம . எல்லாம் விபரமாய் சொன்னால் அந்தப்படி ஏற்பாடு செய் 

கிறேன் . 
சங் . சங்கீதத்துக்கு ராமனாதபுறம் பூச்சி அய்யங்கார் , பிடில் 

கோவிந்தசாமி பிள்ளை , பில்லாங்குழல் சஞ்சீவிராவ் , 
மருதங்கம் அழகநம்பி , இவர்களை தருவிக்கவேண்டும். 
சதிருக்கு திருவாரூர் ராஜாம்பாள் , நாயனத்துக்கு செம்பு 
னார் கோவில் ராமசாமி பிள்ளை , பாண்டு வாத்யத்துக்கு 
தஞ்சாவூர் கோவிந்தசாமி ராவ் கம்பெனி, இவர்கள் வர 

வேண்டும் . 
ராம . இதற்கெல்லாம் என்ன சிலவாகும் . 
சந் . ரூ .10,000 ஆகும் . 
ராம . கலியாணச்சிலவு மொத்தம் என்ன ஆகும் . 
சந் . ரூ . 50,000 . 
ராம . இந்த 50,000 ரூபாயை புருஷோத்தமனுக்கு கொடுத்தா 

லென்ன . பிறர் இப்படி கொள்ளையிட்டு காண்டு போவ 
தை அவனுக்கு கொடுத்தால் என்ன . அவன் உமது தம்பி 


தானே . 


அவளை 


சந் . அவனுக்கு எதற்காக கொடுக்கிறது . 
ராம் . ஸ்ரீமதி தகப்பன் கடனை அடைத்து , 

கலியாணம் 
செய்து கொள்வதற்காக . 
சந் . மடயா இப்போது புருஷோத்தமன் கலியாண விஷயமாய்த் 

தான் உன்னை யோஜனை கேட்டேனோ. 


ஸ்ரீமதி 


ராம் . அப்படிச் செய்தால் ஸ்த்ரீ புருஷர்கள் ஒத்து வாழ்வார்க 

ளென்று சொல்லவந்தேன் . 
சந் . ஏன் நாங்களிருவரும் ஒத்து வாழமாட்டோமோ , 
ராம . இல்ல்லை வா 

எழலாம் . ஆனால் புருஷோத்தமன் அடிக்கடி மத் 
யஸ்தம் செய்து விட வேண்டியிருக்கும் . அதனால் பாதக 

மில்லை . 
சங் . ராமா . இதெல்லாம் , உன்னை கேழ்க்கவில்லை . நான் சொன்ன 

படி நீ செய்வாயா மாட்டாயா . 
ராம . செய்யத்தான் வந்திருக்கிறேனே. ரூ . 10,000 - க்கு பாட 

கர்கள் தருவிக்கவேண்டும் . அவர்கள் ஒவ்வொருவரும் 

ஒரு நாளைக்கு எத்தனை மணி வேலை செய்ய வேண்டும் . 
சந் . ஏண்டா . அவர்களென்ன கூலியாட்களா வேலை செய்யவ 

வது ஒவ்வொரு வித்வானும் ஒருநாள் கச்சேரி செய்வார் . 
ராம் . ஒரு நாள் என்றால் ராத்திரியுமா . நான் எப்படி தூங்காமல் 

விழித்துக்கொண்டிருக்கிறது . 
சந் . மடயா ! ஒரு நாள் என்றால் 24 மணியா பாடுவார்கள் . 3 - மணி 

நேரத்திற்கு மேல் பாடமாட்டார் . 
ராம . என்னய்யா இவ்வளவு பணத்தை வாங்கிக் காண்டு 3 -மணி 
தானா பாடுகிறது . ஒரு வித்வான் 

பாடும்போது மற்ற 
வர்கள் என்ன செய்கிறது . 
சங் . ஒன்றும் செய்கிறதில்லை . 
ராம . போமய்யா 

கேலி பண்ணுகிறர் . அவ்வளவு பணத்தை 
கொடுப்பதாக பேசிவிட்டு சும்மா இருக்கச் சொல்வார் 
களோ . ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்திருந்தால் சவுக்கை 

எடுத்துக்கொண்டு அடிக்கமாட்டேனா, அவர்களை 
சந் . அப்பா , அப்படி ஏதாவது செய்து விடாதே . அப்போது கலி 

யாணத்தில் பாட்டு பெரிய பாட்டாய் போய்விடும் . 
ராம் . பின்னே , பணத்தை வாங்கிக்கொண்டு சும்மா இருக்கவா 

எல்லா வித்வான்களும் சேர்ந்து வேலை செய்யட் 
டும் . நாயனம் , பாண்டு , வாய்ப்பாட்டு , பிடில் , பில்லாங் 
குழல் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கட்டும் . 


வது . 


அகா 


ஸ்ரீமதி 


சங் . என் தாசியை விட்டு விட்டாய் , அவளும் அவளுக்கு தோன் 

றின இடத்தில் நின்று சதிர் ஆடிக்கொண்டி ருக்கட்டும் . 
நாமெல்லாம் கலியாண சிரமம் தீற எங்கேயாவது போய் 
தூங்குவோம் . பேஷ் ! நல்ல புத்திசாலி , வேலைவாங்க 

விட்டால் உன்னை விட வேண்டும் . 
ராம . அதனால் தான் நீங்கள் என்னை வரவழைத்தீர்கள் . எனக்கு 

தெரியாதா . சரி அது விஷயம் நான் பார்த்துக்கொள்ளு 

கிறேன் . மற்றவிஷயங்கள் . 
சங் . அப்பா ! அதுதான் சொல்லவந்தேன் . அந்த விஷயமட்டும் 

நீ பார்த்துக்கொள்ள வேண்டாம் . சாப்பாடு விஷயமெல் 

லாம் நீ பார்த்துக்கொள் , 
ராம . அப்படியே செய்கிறேன் . சமயலில் யார் கெட்டிக்காரர் 

யாரைப்போடலாம் . 
சந் . சமயலுக்கு தளுக்கு சுந்தரமய்யரை போடு நன்றாய் செய் 

வார் . இக்காலத்தில் காபிசண்டை பலமாயிருக்கிறது . 
அதில் சிலர் தங்களுக்கு எப்போதும் பேர் வராதென்று 
கண்டு காபி வரவில்லையென்று சண்டை போட்டு பேர் 
வாங்குகிறது , பிறகு எல்லாரும் காபி சண்டை போட்ட 
பிரபு இவர் தான் 

அவர் 

கோபிக்காமலிருக்கவேண்டு 
மென்று சொல்லும் கீர்த்தியை அடைவார் . அப்படிப் 
பட்ட சண்டை இல்லாமல் அவர் பார்த்துக்கொள்வார் . 

சமயலிலும் ஒவ்வொரு பதார்த்தமும் தளுக்காயிருக்கும் . 
ராம் . என்னய்யா ! உமக்கு லாபம் தெரியவில்லை . நல்ல சமயல் 

காரரைப் போட்டால் எல்லோரும் அதிகமாய் சாப்பிடு 
வார்கள் . நமக்கும் சிலவு அதிகமாகும் . டாக்டருக்கும் 
வரும்படி அதிகமாகும் . சமயல் தெரியாதவனைப் போட் 

டால் தான் நல்லது . 
சங் . முட்டாள் , உனக்குத் தெரியாது . 

சொன்னபடி 

செய் 
போ . ( போகிறார்கள் ) . 


நான் 


ஸ்ரீமதி 


அ 


அங்கம் 3- காட்சி 7 . 


சந்த்ரசேகரர் வீடு . கலியாணம் . 
ஒரு சாஸ்திரிகள் . (வேறு ஒருவரைப்பார்த்து ) சாஸ்திரிகளே 

ஏது இவடம் வந்தது . அதிசயமாயிருக்கிறதே , 
வே - சா . தாங்கள் எதற்காக வந்தீர்களோ, அதற்காகவே தான் 

நானும் வந்தேன் . 
ஓ - சா . சரி , சரி , நல்ல பிரபுவாமே அவதாரம் அகப்படுமா . 
வே - சா . வவராஹாவதாரம் தான் அகப்படும் . பாதம் கூட சதுஷ் 

பாதம் தான் . சுத்தலௌகீகனாம் நம்ம வாயில் மண்ணை 
போட்டுவிட்டு தேவடியாள் , மேளகாரன் , இவர்களுக்கு 

தாராளமாய் கொடுப்பானாம் . 
ஓ - சா , இல்லையே வாத்யார் சொன்னாரே , ஒரு காவேரி ஸ்னானத் 

துக்கு குறையாதாமே . 
வே - சா . ஓய் கெட்டியாய் இப்படி சொல்லாதேயும் . எவனாவது 

வாபைப் பார்த்து போடப்போறான் அபசகுனம் போல் 
சொன்னாரென்று . வாத்யாருக்கென்ன கல்லியாணமானா 
லும் , கல்லெடுப்பானாலும் அவர் வரும்படி வந்து விடும் . 
நம்ம பாடு திண்டாட்டம் , இக்காலத்தில் தாசிகளுக்குக் 
கொண்டாட்டமும் வைதீகர்களுக்கு திண்டாட்டமுமாயி 

ருக்கிறது . 
தெருவில் ஒருவன் . அப்படி இருந்தும் வைதீகாள் 

தின்றுவிட்டு உப்பிப்போய் விடுகிறார்களே . 
வே - சா சாஸ்திரிகளே . இந்தப்பயல் போக்கிரித்தனத்தைப் பார்த் 

தீரா. 
ஓ - சா . என்னய்யா ! ஒரு பாட்டுக்கச்சேரிக்கு ரூ . 10,000 சிலவு 

செய்கிறவர் வை தீகாளுக்கு ரூ . 1,000 சிலவு செய்ய 

மாட்டாரா . 
வே - சா . அது மனசு வராதய்யா . காலம் கலிகாலமில்லையா , என் 

னமோ . பார்ப்போம் . 
ஓ - சா . ஏன் கலியாணம் ஆரம்பிக்க இத்தனைபோது . முகூர்த்த 

காலம் வரவில்லையோ . 


வடையை 


அஅ 


ஸ்ரீமதி 


வே - சா . முகூர்த்தமெல்லாம் பேருக்குத்தான் அது வாத்யார் 

சொன்னபடி கேழ்க்கும் . எல்லாம் வாத்யார் வைத்த சட் 
டம் தானே . வாத்யார் தாமதம் செய்கிறார் . ங்கள் 
போய் பார்ப்போம் . ( போகிறார்கள் ) . 


அங்கம் 3 -- காட்சி 8 . 


சந்த்ரசேகரன் வீடு . 

( வேணி வருகிறாள் . ) 
வேணி . ஆகா , இந்த சந்த்ரசேகரனை நான் விட்டேன் 

என்னை 
முட்டாளென்றல்லவா எண்ணி விட்டான் . என்னை கலி 
யாணம் செய்து கொள்வதாய் சத்யம் செய்து கொடுத்து 
விட்டு இப்போது ஸ்ரீமதியை கலியாணம் செய்துகொள்ள 
பார்க்கிறானல்லவா . நல்லது இந்த கலியாணம் நடக்கிற 
தை பார்க்கிறேன் . இப்பொழுதாவது அவனை சந்தித்து 
என்னை உடனே எங்கேயாவது கூட்டிப்போய் கலியா 
ணம் செய்து கொள்ளும்படி கேழ்க்கிறேன் . இல்லா விட் 
டால் என் சுகம் போய் 

எனக்கு அவமானம் நேரிடும் 
பொழுது இவன் மட்டும் சுகப்படுவானேன் . இவன் சுகத் 
தையும் கெடுத்து விடுகிறேன் . ( உயிலை எடுத்து ) ஆஹா 
இது வெளியில் வந்தால் இந்த சொத்து முழுவதும் 
புருஷோத்தமனுடையதல்லவா . மகா பாபி அவன் சொத் 
தை திருடிக்கொண்டது மன்றி சொத்தைக் காட்டிலும் 
அதிகமாய் மதித்திருக்கும் ஸ்ரீமதியையும் திருடப் பார்க் 
கிறானே . ஆனால் அவர்கள் எப்படி போனால் எனக் 
கென்ன . என்னை இவன் கலியாணம் செய்து கொண்டால் 
சரிதான் இவன் பணமெல்லாம் நமக்கு உபயோகமாகும் . 
இல்லாவிட்டால் - யாரோ வருகிறாப் போலிருக்கிறது . 

ஒளிந்துகொள்ளுகிறேன் ( ஒளிகிறாள் ) . 
சந் , ராமனுக்கு எழுதியிருந்த கடிதத்தை நேற்று இங்கே வந்த 
போது எங்கேயோ போட்டுவிட்டேனே . இப்போது 

சட்டையைப் பார்த்ததும் ஞாபகம் வந்தது . 


தான் 


ஸ்ரீமதி 


அக 


என்ன செய்கிறது . அது யார் கையிலாவது அகப்பட் 
டால் என் கதி என்ன ஆகும் . நான் என்ன செய்வேன் . 
( தேடுகிறான் கீழே பார்த்துக்கொண்டு போய் வேணிமேல் 
விழுகிறான் . பிறகு திடுக்கிட்டு அவளைப் பார்த்து ) வேணி 

நீ ஏதிங்கே வந்தது . 
வே . உங்கள் கலியாணத்தை நான் மட்டும் பார்க்கவேண்டாமா ! 

நீங்கள் அழைக்காவிட்டாலும் நானாக விஜாரித்து வந் 

தேன் . 
சந் . வேணி , கலியாணமாவது , என்ன சமாச்சாரம் . 
வே . ஆம் , அப்படித்தான் சொன்னேன் ஒரு சந்த்ரசேகரர் என்ப 

வர் ஒரு ஸ்ரீமதி என்னும் பெண்ணை இன்று கலியாணம் 
செய்யப் போகிறாராமே தங்களுக்குத் தெரியுமோ , அது 

விஷசேகரரே , அய்யோ ! சந்த்ரசேகரரே . 
சந் . ஆம் அதற்கென்ன . 
வே . நீங்கள் --- . இல்லை -- அவர் 

அவர் - அந்த சந்திரசேகரர் . 
சந் . வேணி இதெல்லாம் என்னத்திற்கு நான் தான் அந்த சந்த்ர 

சேகரர் . 
வே . அப்படிச் சொல்லுங்களேன் . முன்னமே சொல்லலாகாதா . 

நீங்கள் ஸ்ரீமதியை கலியாணம் செய்துகொள்வதை உங் 
கள் மூத்த மனைவியாகிய நான் பார்த்து சந்தோஷிக்காமல் 

வேறு யார் சந்தோஷிப்பது . 
சங் . வேணி நீ என்னோடு ஏதோ சண்டை போட வந்திருக்கிறாய் . 

இந்த சமயத்தில் நீ யிப்படி செய்வது நியாயமில்லை . 
வே . சண்டை என்ன என் சக்களத்தி எப்படி யிருக்கிறாளென்று 
நான் பார்க்கவேண்டாமா . அவளுக்கு என் 

புருஷனு 
குணாதிசயங்களையெல்லாம் எடுத்துச் சொல்ல 
வேண்டாமா . 
சந் . வேணி நீ இங்கே வந்தது சரியல்ல . நீ உடனே போய்விடு . 

உனக்கு வேண்டிய பணம் தருகிறேன் . உனக்கு என்ன 

வேண்டும் . சீக்கிரம் சொல் . 
வே . எனக்கு நீங்கள் தான் வேண்டும் . 


12 


ஸ்ரீமதி 


K 


சந் . வேணி உன் கேலியை நிறுத்து , இது சமயமல்ல உனக்கோ 

இனி நான் உன்னை கலியாணம் செய்துகொள்ளமாட்டே 
னென்று தெரியும் . ஆகையால் உனக்கு வேண்டிய பணத் 

தைக் கேள் . 
வே . எனக்கு வேண்டிய பணம் உம்மால் கொடுக்க 

க முடியுமா ? 
உமக்கு ஏது பணம் . 
சந் . நான் பணக்காரனல்லவா . 
வே . என்னிடம் ஏன் மறைக்கிறீர் . பணம் உம்முடையதா , புரு 

ஷோத்தமனுடையதா . 
சங் . உனக்கு ஏதோ பைத்பம் போலிருக்கிறது . என்ன உளரு 

கிறாய் . 
வே . பைத்யம் எனக்குப்பிடித்தால் உமக்கு நல்லது தானே . ஆனா 

லும் இன்னும் பிடிக்கவில்லை. புருஷோத்தமனுக்கு உயில் 
மூலமாய் கிடைத்த சொத்தை நீர் சிலவு செய்ய என்ன 

பாத்தியம் . 
சங் . நல்லது . இனி நீ இவ்வளவு பிடிவாதம் செய்யும்பொழுது 
அதன் உண்மையை விளக்க வேண்டும் . 

உனக்கு யார் 
சொன்னது . 
வே . ஒருவர் என்ன சொல்லுகிறது . எனக்கு நேரே தெரியும் . 

! இவ்வளவுதானா ஓர் ஏழைப்பெண் வார்த்தையை யார் 

நம்பப் போகிறார்கள் . 
வே . அதைத் தான் பார்ப்போம் . நானும் என் சக்களத்தியிடம் 

வருகிறேன் அவள் கூட நம்பமாட்டாளா . பார்ப்போம் . 
சந் . சீ . சீ . நாயே , நீ எங்கே கிடந்தவள் . சக்களத்தியா அவள் 

உனக்கு , என்னைப் போல் ஆ.பிரம் பேரைப் பார்த்த 
உனக்கு அவள் சக்களத்தியா . இன்னும் ஒருமுறைசொல் . 

உன் நாவை அறுக்கிறேன் . 
வே . கிடக்கிறது . கோபித்துக்கொள்ள வேண்டாம் . என் ஓர்ப்படி 

யிடம் என்னைக் கூட்டிப்போங்கள் . நான் அவளை பார்க்க 

வேண்டும் . 
சங் . பார்த்தால் என்ன , உலகத்திலுள்ள பைத்யங்களில் 

ஒன்று என்று நினைத்துக்கொள்வாள் . 


சந் . ஹா 


WAMAMAHAHAONTATO 
...1. SWAMINATHAYAM 
Uman . 
FIRUVANMIVUN . MADRASSE 


ஸ்ரீமதி V 


வே . புறப்படுங்கள் . பைத்யம் யாரென்று காண்பிக்கிறேன் . 
சங் . உன் பேச்சை யார் கவனிப்பார்கள் . ஏதாவது எழுத்து மூல 

மான ஆதாரமாயிருந்தாலும் பார்க்கலாம் . 
வே . அப்படி அவள் சந்தேகப்பட்டால் என் ஆதாரத்தைக்காண் 

பிக்கிறேன் . போவோம் வாருங்கள் . 
சந் . ஆதாரமா , உன்னிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கப் போகி 

றது . வீண் மிறட்டு மிறட்டுகிறாய் , 
வே . ஒன்றுமில்லை போவோம் . வாருங்கள் , இனி தாமதம் செய் 

யக்கூடாது . முகூர்த்தகாலம் வந்துவிட்டது . 
சந் . எங்கே அந்த ஆதாரங்களை காட்டு பார்ப்போம் . (மனதில் ) 

ஒகோ அந்த உயிலை கொளுத்திவிட்டதாக நினைத்தோமே . 
அது கொளுத்தப்படவில்லை போலிருக்கிறது . அய்யோ 
நான் என்ன செய்வேன் . இவள் முன் ஒரு நாள் இரவில் 
என் வீட்டிலிருந்தபோது அதை திருடி விட்டாள்போலி 

ருக்கிறது . 
வே . இல்லை . வேடிக்கையாய் சொன்னேன் . என்னிடம் ஆதிரவு 


எது . 


சந் . வேணி . நான் இதுவரையில் வேடிக்கையாய் பேசினேன் . 

எங்கே அந்த ஆதரவுகளைக் காண்பி கோபித்துக்கொள் 

ளாதே . 
வே . ( மனதில் ) காண்பிப்போம் . அதைப்பார்த்து பயந்தாவது 

நம்மை கலியாணம் செய்து கொள்ள சம்மதிப்பாரோ 
பார்ப்போம் . (உறக்க ) அதை உங்கள் கையில் கொடுக்க 
மாட்டேன் . நீர் தூரத்தில் நிற்கவேண்டும் . பக்கத்தில் 

வந்தால் இதோ கத்தி குத்திவிடுவேன் . 
சந் . சரி எங்கே காட்டு பார்ப்போம் . 
வே . தூரத்தில் நின்று உயிலை காண்பிக்கிறாள் . 
சந் . ( மனதில் ) ஆஹா ! அதே உயில்தான் அதை இவள் திருடியி 
யிருக்கிறாள் . (உறக்க ) வேணி , எங்கே 

அதை இப்படி 
காடு பார்ப்போம் . 
வே . ஒருபோதும் கொடுக்கமாட்டேன் . இதை ஸ்ரீமதியிடமும் 

புருஷோத்தமனிடமும் காண்பித்த பிறகு தருகிறேன் . 


ஸ்ரீமதி 


அல்லது நீர் என்னை கலியாணம் செய்துகொண்ட பிறகு 

தருகிறேன் . 
சங் . வேணி , உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் த்ருப்தி 

யில்லையா , வேறு யாரையாவது கலியாணம் செய்து 

கொள்ளேன் . 
வே , எனக்கு பணமே வேண்டாம் . நீர்தான் வேண்டும் . 
சந் . ( மனதில் ) இனி இவளிடம் கடுமையாய் பேசுவதில் பிரயோஜ 
னமில்லை . ( உறக்க ) 

வேணி நான் உன்னை கலியாணம் 
செய்துகொண்டால் இதை கொடுப்பாயா . 
வே . அப்போது தான் கொடுப்பேன் . 
சங் . நல்லது வேணி நான் வீட்டிற்கு மெள்ளபோய் கொஞ்சம் 

பணம் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறேன் நாம் இருவ 
ரும் இரகசியமாய் எங்கேயாவது போய் கலியா 

யாணம் 
செய்து கொண்ட பிறகு இங்கே வருவோம் . 
வே . அது சரி 
சர் . நான் போய் சீக்கிரம் வருகிறேன் . நீ இங்கேயே இரு . இந்த 
சமாச்சாரம் வேறு ஒருவரிடமும் வெளியிடாதே . 

( போகிறான் ). 


அங்கம் 3 -- காட்சி 9 . 


சந்த்ரசேகரன் தோப்பு . 
(வேணி பின்புறம் பார்த்து நிற்கிறாள் . 
சந்த்ரசேகரர் வருகிறார் . தயாகரன் 

ஓர் பக்கம் ஒளிந்து நிற்கிறான் . ) 
சந் . ஆகா ! தெய்வச்செயல்தான் எப்படி இருக்கிறது , எங்கிருக் 

தோ சனியன் குறுக்கிட்டது போல் இது வந்திருக்கிறதே 
இன்னேரம் கலியாணம் ஆகியிருக்க வேண்டும் . சீ . சீ . 
இதைக் காட்டிலும் பெரிய 

இடையூறுகளையெல்லாம் 
அறை நிமிஷத்தில் மாற்றின எனக்கு இது ஒரு கஷ்டமா . 
இவள் நத கலியாணத்தை நிறுத்த வேண்டுமென்றே 


ஸ்ரீமதி 


க . 


அவ 


ஓகோ . 


வந்திருக்கிறாள் . இனி நல்ல வார்த்தை சொன்னாலும் 
கேழ்க்கமாட்டாள் . பணத்திற்கும் அவள் ஆசைப்பட 
வில்லை . ஆகா வீட்டிலோ எல்லோரும் என்னைகலியாணத் 
திற்கு உட்காரும் பொருட்டு தேடுகிறார்கள் . எனக்கு 
கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை இங்கேயோ 
இவள் போகிறதாயில்லை . வேறு வழியைக் காணோம் . 

வளை அவளை கொன்றுதான் , உயிலை வாங்க வேண் 
டும் . உயிரை வாங்கவேண்டுமேயென்று யோஜித்தால் 
முடியாது , இதோ அவள் நிற்கிறாள் , நல்லவேளை , முது 
கைக்காட்டிக்கொண்டு நிற்கிறாள் . இது தான் தகுந்த சம 
யம் . ( சுற்றுமுற்றும் பார்த்து துப்பாக்கியை எடுத்து 

சுடுகிறான் ) அவள் கீழே விழுகிறாள் . 
சந் . (திகைத்து பக்கத்தில் போக பயந்து ) ஆகா 

என்ன 
காரியம் செய்து விட்டேன் . இனி என்னை எல்லோரும் 
கொலையாளி என்று தானே சொல்லுவார்கள் . 
யாராவது இதை இங்கே பார்த்திருந்தார்களோ . ஆகா , 
இப்பிணத்தைப் பார்க்கவும் நமது மனம் பதறுகிறதே . 
( முகத்தை திருப்பி உட்காருகிறான் ) ஆ ! வேணி உன்கெதி 
இப்படித்தானா ஆயிற்று ( கீழே இருந்த உயிலை தயாகரன் 
எடுத்துப்போகிறான் ) என்னை நீ இப்படி நிர்ப்பந்திக்கா 
மல் அர்த உயிலை என்னிடம் கொடுத்திருந்தால் உனக்கும் 
தகுந்த சொத்து கொடுத்து தகுந்த புருஷனையும் கலியா 
ணம் செய்து வைத்திருப்பேனே . நீயும் வெகு சுகமாய் 
இருக்கலாமே . இப்போது வீணில் இறக்கும்படி நேரிட் 
தே . என்னை கலியாணம் செய்து நீ அடையும் பயன் 
என்ன . எல்லாம் உன் வீம்பினால் தானே இப்படி வந்தது . 
ஓகோநா ! அவர்கள் கார்த்திருப்பார்களே . நான் சீக்கிறம் 
இதை மறைத்துவைத்துவிட்டு கலியாணத்திற்குப்போக 
வேண்டும் . இந்த துப்பாக்கியும் இங்கே இருக்கக்கூடாது 
ஆ ! நான் இவ்வளவு காரியம் செய்தும் முக்யமாய் செய்ய 
வேண்டியதை மறந்து விட்டேனே . ஆனால் அது எங்கே 


ட 


ஸ்ரீமதி 


அனுகூலமாய் 


கிறேன் . 


போகிறது . ( எழுந்திருந்து ) அவள் மடியை சோதித்து , 
சுற்றிலும் பார்த்து , ஆகா ! அதை இங்கே காணோமே . 
ஒருவேளை நாம் அவளுக்கு 

சொன்ன 
வுடனே இது வேண்டியதில்லை என்று கிழித்தெறிந்து 
விட்டாளோ அப்படித்தான் இருக்கவேண்டும் . நல்லது 
நாம் இதை சீக்கிரம் மறைத்து விட்டுப் போக வேண்டும் . 

[ புருஷோத்தமன் வருகிறான் . ) 
புரு . ஆ ! அண்ணா ! இதென்ன இது 
சங் . அடே , உன்னை யார் இங்கே வரச்சொன்னது . 
புரு . உனக்கு ஒத்தாசை செய்யத்தான் . நீ தனியாய் ஒத்தாசை 

யில்லாமல் மறைக்கப்ரயத்தினம் , செய்கிறாயே . என்று 

தான் வந்தேன் . 
சந் . புருஷோத்தமா ! நான் உன்னை கெஞ்சிக் கேட்டுக்கொள்ளு 

தை வெளியிடலாகாது நானும் வேணு 
மென்று செய்யவில்லை. அவள் என்னை ரொம்பவும் நிந் 
தித்துக் கோபமூட்டினாள் . ஆகையால் நான் 

அவளை 
புரு . சுட்டுவிட்டாய் , நன்றாயிருக்கிறது . 
சந் . புருஷோத்தமா : உனக்கு என் சொத்தில் பாதி தருகிறேன் . 

இந்த சமயத்தில் நீ என்னை காப்பாற்றவேண்டும் . 
புரு . மூடா ! உன்னைப்போல் நான் பணப்பேய் பிடித்தவனென்று 

எண்ணினாயோ . 
சந் . புருஷோத்தமா நீ சொன்னபடி கேட்கிறேன் . எப்படியாவது 

நீ என்னைக் காப்பாற்றவேண்டும் . 
புரு அவள் யார் . 
சந் . அவளை நான் வைத்திருந்தேன் . அவள் இன்று வந்து 

யாணத்தை நிறுத்தி விடுவதாயும் என்னை அவமானப் 
படுத்துவதாயும் பயமுறுத்தினாள் நான் எவ்வளவோ நல்ல 
வார்த்தை சொல்லிப் பார்த்தேன் . பணம் ஏராளமாய் 
கொடுப்பதாயும் சொன்னேன் . அவள் வீம்பாய் என்னை 
அவமானப்படுத்தப் பார்த்தாள் , கோபத்தில் அவளை 


அவளை 


கலி 


ஸ்ரீமதி 


சுட்டுவிட்டேன் . நீ என்னைக் காண்பித்துக் கொடுத்து 
நான் 

அவமானம் அடைந்தால் அது உனக்கில்லையா 
யோசித்துப் பார் . 
புரு . (தனிமையாக ) ஆம் , இவனை போலீஸில் காட்டிக்கொடுத் 

தால் நமக்கென்ன ப்ரயோஜனம் . இவன் செய்கை வெளி 
பில் வரும்போது என் காதலியின் சமாச்சாரமும் வெளி 
யில் வருமல்லவா . கடைசியில் இவன் மரணம் அடைந் 
தால் என் கண்மணியின் தகப்பன் கெதி என்ன ஆகும் . 
அவர் அவமானத்தால் உயிர் விட்டால் என் ஸ்ரீமதியும் 
உயிர் விடுவாளே . அவள் தகப்பன் கடனை இவனைத்தவிற 
வேறு யார் ஒழிக்கப்போகிறார்கள் ! நல்லது இக்கொலை 
வெளி வராமல் போகாது . நான் ஏன் இனி உயிர் வைத் 
திருக்கவேண்டும் . இக்கொலை நாம் தாம் செய்ததாக இருக் 
கட்டுமே . நமது 

கண்மணியை உத்தேசித்து இவனைக் 
காப்பாற்றுவோம் . ஆகிலும் இதில் ஏதோ ரகசியம் இருக் 
கிறது . நமது கண்மணியை இப்போது இவன் கலியாணம் 
செய்து கொள்ளும்படி விடலாகாது (உறக்க ) அண்ணா 
நீ கவலைப்படவேண்டாம் 

உன்னை காப்பாற்று 
கிறேன் , ஆகிலும் நீ அண்ணாவென்று நான் காப்பாற்றப் 
போகிறதில்லை. இனி உன்னிடம் ஒளிப்பானேன் . நான் 
தான் ஸ்ரீமதியை கலியாணம் செய்துகொள்ள தயாராயி 
ருந்தேன் . அவளுக்கும் என் மீதுதான் காதல் . தெய்வகதி 
அவள் தகப்பனுக்கு கடன் அதிகமாகி அதை தீர்ப்பதாய் 
நீ சொன்னதைக்கேட்டு அவள் தகப்பனாரை அவமானத் 
திலிருந்து காப்பாற்றும் பொருட்டு உன்னையே கலியா 
ணம் செய்து கொள்ளும் படி நான் அவள் சம்மதமில்லாத 
வளை சம்மதிக்கச் செய்தேன் . ஆகிலும் நான் சொல்லும் 
கண்டிஷன்களுக்கு நீ உடன்பட்டால் 

நான் உன்னைக் 
காப்பாற்றுவேன் . அதென்னவென்றால் நீ மூன்று மாத 
காலத்திற்கு ஊரைவிட்டுப்போகவேண்டும் . 

அதுவரை 
யில் அவள் தகப்பனுக்கு கடன்காரர்கள் இம்சைகூடாது . 
இது உனக்கு சம்மதமானால் உன்னைக் காப்பாற்றுவேன் . 


நான் 


fondir 


ஸ்ரீமதி 


சந் . புருஷோத்தமா ! என்னை ஊரைவிட்டுப் போகச்சொல்லி நீ 

கலியாணம் செய்துகொள்ள பார்க்கிறாயோ . 
புரு . அப்படி நான் செய்து கொள்வதானால் அவள் உன்னைக் கலி 

யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பாளா. 
சங் . அப்படியானால் சரி . நீ சொன்னபடி செய்கிறேன் . 
புரு . சரி . இனி நீ இங்கே இருக்கக் கூடாது . நான் உனக்காக 

கொலை கேசில் அகப்பட்டுக்கொள்ளப் போகிறேன் . 
சங் . சீ . சீ . நீயும் வந்து விடு நாம் ஓடிப்போய் விடுவோம் . 
புரு . அது கூடாது . கேஸ் எப்படியும் வெளியே வரும் நீ அகப் 

பட்டுக்கொண்டால் ஸ்ரீமதிக்கு அவமானம் வரும் . ஓடிப் 
போ . யாரோ வருகிற சப்தம் கேழ்க்கிறது . ( சந்த்ரசேக 

ரன் போகிறான் ) . 
புரு . ஆஹா ! இதென்ன தர்மசங்கடம் . அவன் துப்பாக்கி இருக் 

கிறதே . ( எடுத்து அதைப்பார்த்து பேரை அழித்து 
வேறு பேர் எழுதி கீழே போட்டு ) இப்போது ஒருவரும் 
அவனை சந்தேகக்கமாட்டார்கள் . நமது சட்டையில் ரத் 
தம் பட்டிருக்கிறது , இருக்கட்டும் . நல்லது தான் துப்பாக் 
கியும் என்னுடையதென்று நினைப்பார்கள் . இவன் எதற் 
காக இப்படிப்பட்ட கொலை செய்திருக்கக் கூடும் தெரிய 

வில்லையே . 
ஓர் கான்ஸ்டேபில் . ( ஓடிவந்து ) ஓகோ . குலை . குலை . அய்யா ! நீர் 

தானா இதைச் செய்தது . 
புரு . நான் ஒன்றும் சொல்லமுடியாது . என்னை ஜயிலுக்கு கொண் 

டுபோகலாம் . ( போகிறார்கள் ) . 


அங்கம் ! - காட்சி 1 . 


சந்த்ரசேகரன் வீடு . 

( வாத்யார் , சாஸ்திரிகள் வருகிறார்கள் .) 
வாத்யார் . என்ன . ஆச்சரியமாயிருக்கிறது முகூர்த்தகாலம் வந்து 

விட்டதே. இன்னும் யஜமானனைக்காணோமே . நானும் 
எங்கெங்கே தேடினேன் . 


1. L. V. SWAMINATHAIYAE Ir : 11 
ஸ்ரீமதி TUVANMIYUR . TEA 


சாஸ்திரிகள் , வாத்யார்வாள் இதென்ன தாமதம் , முகூர்த்தகாலம் 

கூட போய்விடும் போலிருக்கிறதே . நீர் ஒன்றும் கவனி 
க்கவில்லையே . என் வரும்படி இது வறையில் வந்தது 
போறாதோ . இடுப்பில் ஒருபக்கம்தான் சொறுக அகப் 

பட்டதோ. 
வே - சா . என்ன வாத்யாரே நாகராஜர் கோபிக்கிறாரே . முகூர்த்த 

காலம் வந்து எந்நேரமாகிறது . நீர் தாமதம் செய்கிறீரே . 
வாத் . என்னய்யா செய்கிறது . கலியாணம் . செய்து கொள்ளுகிற 
வரைக்காணோமே , இனி அவர் வந்தபோது வரட்டும் . 

( நாகராஜர் வருகிறார் . ) 
நாக . என்ன வாத்யாரே ஏன் தாமதம் கலியாணத்திற்கு ஆரம்பம் 

செய்ய வேண்டாமா . நேரம் என்ன ஆகிறது ங்கே இப் 

படி பேசாமல் நிற்கிறீரே . 
வாத் . என்ன அய்யர்வாள் . உங்கள் மாப்பிள்ளையைத்தான் தேடு 

கிறேன் அவரைக் காணோமே . 
ஸ்ரீ . அப்பா , அவர் தம்பியைக்கூட காணோமே . 
நாக . அவர்கள் இருவரும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்கிறார் 

கள் போலிருக்கிறது , ஸ்ரீமதி , புருஷோத்தமன் , வெகு 
நல்லவன் புத்திசாலி , எனக்கு அவன் மீது வெகு பிரியம் 
இத்தனை நாள் எனக்கு அவனை தெரியாமல் போய்விட் 
டது . ஆகிலும் பணக்காரனாய 

யில்லை . 
ஸ்ரீ . அப்பா அவரை உங்களுக்கு எப்படி தெரியும் . 
நாக . இப்போது சமீபத்தில் தான் என் சிநேகிதர் சுந்தரமய்யர் 

மூலமாய் தெரிந்துக்கொண்டேன் . சந்த்ரசேகரனைவிட 
இவன் இன்னும் நல்லவன் . இதென்ன தெருவில் இறைச் 
சல் கேழ்க்கிறது . ஒகோ , அனேகர் கூட்டமாய் போலீ 
சாருடன் வருகிறார்களே . ஒருவன் கையில் விலங்கு 
போடப்பட்டு வருகிறான் , ஓகோ ! புருஷோத்தமன் 
போலிருக்கிறதே . (நாகராஜய்யர் கோபமாய் போலீஸ் 
கான்ஸ்டேபிளிடம் போய் ) உனக்கென்ன பையமோ 

அவரை ஏன் விலங்கிட்டிருக்கிறாய் . 
போலீஸ்காரர் . சுவாமி , குலை - குலை . 


13 


संभ 


ஸ்ரீமதி 


நாக . ஹா ! குலையா , யார் யாரை குலை செய்தது . சந்திரசேகரர் 

எங்கே . 
போ . அவர் அதோ வருகிறார் . கலியாண வீட்டுக்குப் பின்புறம் 

தோப்பில் குலை அய்யா , 
நாக , யார் குலை செய்தது . 
போ . இவர் தான் செய்திருக்கலாம் . (புருஷோத்தமனைக் காட்டுக 

றான் ) . 
நாக . என்ன பொய் சொல்லுகிறாய் இவராவது குலை செய்யவா 

வது . குலை செய்யப்பட்டது யார் . 
போ . ஒரு சிறு பெண் . 
நாக . அவர் பெண்ணென்றால் நிமிர்ந்து கூட பார்க்கமாட்டாரே . 

அவருக்கு ஏண்டா விலங்கு போட்டாய் அவரை விட்டு 

விடு . அவர் குலை செய்ததாக யாரடா சொன்னது . 
ஸ்ரீ . (நடுங்கிக்கொண்டு தனி ) என்னப்பா , இவருக்கு ஏனிப்படி 

விலங்கு போட்டிருக்கிறார்கள் . 
நாக . பொறு அதைத் தான் கேழ்க்கிறேன் . ஏண்டா. அவர் குலை 

செய்ததாக யார் உனக்குச் சொன்னது . 
போ . அவரை யிப்போது வேண்டுமானாலும் கேளுங்களேன் . 

ஒன்றும் சொல்லமாட்டேனென்கிறாரே . 
நாக . புருஷோத்தமரே நீர் இந்த குலை செய்திருப்பீரென்று எங் 

களுக்குக்கெல்லாம் தோன்றவில்லை . நீர் என்ன சொல்லு 

கிறீர் . 
புரு . ( ஸ்ரீமதியைப்பார்த்து பெருமூச்சு விட்டு , தலைகுனிந்து ) நான் 

சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை . கான்ஸ்டே பில் ! 

என்னை ஜயிலுக்கு கூட்டிப்போ ஏன் தாமதம் செய்கிறாய் . 
ஸ்ரீ . ( மெதுவாய் ) அப்பா அவரை தனியாய் கூப்பிட்டு கே 

களு 
கள் நீங்கள் . 
நாக . ( புருஷோத்தமனை தனியாய் கூட்டிப்போய் என்ன என்னி 
டம் 

உண்மையை சொல்லக் கூடாதா . நடந்த 
தென்ன இவர்கள் ஏன் உமது கையில் விலங்கு போட் 

(பார்கள் . 
புரு . உண்மையைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்களே. 


கூட 


ஸ்ரீமதி 


( Ton 


(சந்த்ரசேகரர் , சுந்தரமய்யர் வருகிறார்கள் .) 
சந் . என்ன 
ஸ்ரீ . (சந்த்ரசேகரரைப்பார்த்து ) நீங்கள்தான் கேளுங்களேன் . 

அதென்ன ஒன்றும் சொல்லமாட்டேனென்கிறாரே . 
சந் . புருஷோத்தமா . நீ இப்படி சொல்வது சரியில்லை . இதனால் 

வரும் கேடை அறியாமல் சொல்லுகிறாய் நடந்ததென்ன 

சொல் . 
புரு . நானென்ன சொல்லுகிறது . 

சொல்லக்கூடியது ஒன்று 
மில்லை இனி என்னை ஜயிலுக்கு கொண்டுபோக வேண்டி 

யது தான் . 
ஸ்ரீ . ( மெதுவாய் ) அப்பா . இவர் ஏதாவது குற்றம் செய்தவராக 

உங்களுக்குத் தோன்றுகிறதா . 
நாக . எனக்குத் தோன்றவில்லை குற்றம் செய்தவன் இப்படி சொல்ல 

மாட்டான் . இதில் ஏதோ ரகசியமிருக்கிறது , ( போலீஸ் 
கான்ஸ்டேபிலைப்பார்த்து ) சரி இனி அவரைகேழ்ப்பதில் 
ப்ரயோஜனம் ஒன்றுமில்லை . என்ன காரணத்தினா 

லிவரை விலங்கிட்டாய் சொல் . 
போ . ஒரு கேடி அந்த தோப்புக்குள் போனது போல் தோன்றி 

ற்று . நான் அவனை தேடிக்கொண்டு போனேன் . அப் 
போது ஒரு பெண் மாதிரி இருந்தது . கீழே படுத்திருந் 
தாள் இவர் பக்கத்தில் நின்றார் . நானும் பக்கத்தில் போய் 
பார்க்கவும் இவர் ப்ரமித்து நின்றார் . படுத்திருந்த பெண் 
பிணமென்றறிந்து புறட்டிப் பார்த்தேன் . துப்பாக்கி 
சென்றிருந்த அடையாளம் கண்டேன் . இவர் சட்டையில் 
ரத்தம் பட்டிருந்தது . இந்த துப்பாக்கி கீழே கிடந்தது . 
இதை எடுத்துப் பார்த்ததில் எழுத்துகளிருக்கக்கண்டு 
கேட்டதில் ஒன்றும் சொல்லவில்லை . இதோ பாருங்கள் 

துப்பாக்கியை . 
நாக . இதில் எழுதியிருக்கிற பேர் அவருடையது தான் போலிரு 

க்கிறது . ப . பு . என்று போட்டிருக்கிறது . 
சங் . ( பார்த்து ) சரி . இது அவனுடையது தான் . 


க 00 


ஸ்ரீமதி 
போ .. கான் இதைப்பார்த்த பிறகும் இவர் பேரில் சந்தேகம்தோன் 

றாமல் அவர் அங்கிருக்க காரணமும் கொலை செய்தது 
யாரென்றும் கேட்டேன் ஒன்றும் சொல்லமாட்டேனென் 
கிறார் ; ஜயிலுக்கு கொண்டுபோகும்படி சொல்லுகிறார் . 

நானென்ன செய்கிறது . 
நாக . நல்லது . நீ என்ன செய்வாய் ( மெதுவாய் ) புருஷோத்தமரே 
இப்போதாவது உண்மையை கூறலாகாதா . 

இன்னும் 
உமது மீது எங்களுக்கு சந்தேகமுண்டாகவில்லை . இந்த 
ரத்தம் உமது சட்டைக்கு எப்படி வந்தது . நீர் அங்கே 

இருக்கக் காரணமென்ன . 
புரு . ( மெதுவாய் ) நான் சொல்லக்கூடியது ஒன்றுமில்லையே . 
சந் . புருஷோத்தமா , என்ன இப்படி வீம்பாய் சொல்லுகிறாயே . 

நீ உன் உயிருக்கு பயப்படவேண்டாம் . அவமானத்துக்கு 

பயப்படவேண்டாமா . 
ஸ்ரீ . (தனிமையாக ) அய்யோ ! ஒன்றும் சொல்லமாட்டேனென் 

கிறாரே , இவர் ஒருபோதுமிதைச் செய்திருக்கமாட்டார் . 
அப்பா , இன்னும் கொஞ்சம் கட்டாயம் செய்து கேட்டுப் 

பாருங்களேன் . 
நாக . புருஷோத்தமரே இதில் வரும் அவமானத்தை நீர் யோஜி 

க்க வேண்டாமா . இனி எல்லோரும் உம்மை கொலையாளி 
என்றல்லவா நிந்திப்பார்கள் . உயிர் பெரிதல்ல . மானம் 

பெரிதல்லவா . உள்ளதை சொல்லிவிடும் . 
புரு . ( போலீஸ் கான் ஸ்டேபிலை பார்த்து ) இதென்ன உனக்கு 

வேடிக்கையாயிருக்கிறதோ. என்னை ஜயிலுக்கு நேரே 

கொண்டுபோகவேண்டியிருக்க இங்கே என்னசெய்கிறாய் . 
போ . நல்லது அய்யா ! நான் கூட்டிப்போகிறேன் . 

( போகிறார்கள் ) . 
ஸ்ரீ . அப்பா எனக்கு தலைவலி அதிகமாயிருக்கிறதே என்ன செய் 


கிறது . 


வாத்யார். அய்யா ! சந்த்ரசேகரரே கலியாணமுகூர்த்தம் ஆரம் 

பிக்க வேண்டாமா . 


50 க 


ஸ்ரீமகி 
சர் . என்ன செய்கிறதய்யா என் தம்பி பேரில் கொலை கேஸ் வந்தி 

ருக்கும்பொழுது கலியாணம் இப்பொழுது செய்யலாமா . 
வாத் . அதுவும் நியாயம்தான் . அவசகுனம் போல் உங்கள் தோப் 

பிலே கொலை விழுந்திருக்கும் பொழுது என்ன செய்கி 
றது . அப்பொழுது வேறு முகூர்த்தம் பார்க்க வேண்டி 

யதுதானே . 
சங் . ஆம் பார்க்கவேண்டியது தான் . எல்லோரையும் போகச் 

சொல்லுங்கள் . ( போகிறார் ) . 
ஸ்ரீ . ( தனக்குள் ) நல்லவேளை , இந்த சமயம் தப்பினேன் . தப்பி 

யும் , - ஆ ! உன்ன செய்வேன் . அவர் ஜயிலில் போயிருக் 
கும்படிக்கும் நாமிங்கே சுகமா யிருக்கவும் நேர்ந்ததே . 
விதியே நான் என்ன செய்வேன் . என்ன காரணத்தி 
னாலோ யாரோ செய்த குலையை தான் செய்ததாக ஒப்பு 
காண்டு ஜயிலுக்கு போய் விட்டாரே . 

( ஸ்ரீமதி , நாகராஜய்யர் போகிறார்கள் ) . 
வாத் . அய்யா ! எல்லோரும் தயவு செய்து போகவேண்டும் . கலி 

யாணம் நின்றுவிட்டது . 
ஓர் வைதீகன் . என்னய்யா இது 4 நாள் முன்னதாக வந்திருந்து 

முகூர்த்தத்தை நடத்தி கொடுத்து விட்டு சாவகாசமாய் 
போகவேண்டியது என்று கடிதம் போட்டுவிட்டு இப் 

போது போகச்சொன்னால் யார் போவார்கள் . 
வாத் . வைதீகர்களுக்கு இது எழுதாத ஓலையில் வந்த அழைப்போ 

நல்லது கடிதத்தில் சாப்பாடு போ வெதாகசொல்லவில்லை . 
4 நாள் 

இந்த ஊரிலேயே பட்ணியாயிருந்து முகூர்த் 
தத்தை நடத்திவிட்டுப் போங்கள் . 
வே . வை . நாங்கள் முகூர்த்தத்தை நடத்தவந்தோம் . வாத்யார் 

ஒத்தாசையால் முகூர்த்தம் ஓடுகிறதே . 
வாத் . ஆமாம் , முகூர்த்தம் ஓடுகிறது . சீக்கிரம் அதை துறத்திக் 

கொண்டு போங்கள் . 
ஓ . வை . வாத்யார்வாள் இனி நாங்கள் எப்போது வருகிறது . 
வாத் . இப்போது உங்களுக்கெல்லாம் வந்த அழைப்புக்கடிதம் 

மறுபடியும் வரும் . அப்போது வாருங்கள் . 


க 02 . 


ஸ்ரீமதி 


வே . வை . வாடா அவரை என்ன கேழ்வை மறுபடியும் கலியாண 

வாசனை அடிக்கும் பொழுது வருவோம் வா . 
ஓ . வை , வாத்யார்வாள் தக்ஷணையைத் தான் ஏச்சு விட்டீர் . 

கொஞ்சம் பொடி கொடும் : ( வாங்கி உருஞ்சுகிறான் ) . 
வே . வை . அடேடே என்னையும் சேர்த்து மூக்கில் இழுத்து 

விடாதே . ( போகிறார்கள் ) . 


அங்கம் ! -- காட்சி 2 . 


நாகராஜய்யர் வீடு . 

[ ஸ்ரீமதி சாய்ந்திருக்கிறாள் .) 
ஸ்ரீ . ( ஜுரத்துடன் ) சுந்தரி ! சுந்தரி நீ போய்சொல்லடி . அவரை 
தூக்கில் போட 

கொண்டு போகிறார்கள் . அவருக்கு 
பதிலாய் என்னைப்போடும்படி சொல் சீக்கிரம் . போடி . 
சுங் . ஸ்ரீமதி , ஏன் இப்படி பிதற்றுகிறாய் . ஏதாவது கனவு கண் 

டாயா என்ன . அவர் இன்னும் ஜயிலில்தான் இருக்கிறார் . 

இன்னும் விசாரணையே ஆகவில்லையே . 
ஸ்ரீ . ஏண்டி சகி , அப்பா அவரை ஜாயிலில் பார்த்தாரா என்ன 

சொன்னார் . 
சுந் . ஸ்ரீமதி நீ இப்படி கவலைப்பட்டால் உன் ஜூரம் எப்படி நீங் 

கும் . டாக்டர் நீ ஒன்றும் பேசக்கூடாதென்று சொல்லி 

யிருக்கிறாரே . 
ஸ்ரீ . ஏண்டி ஜுரம் போவானேன் . இப்படியே நான் போய்விட் 

டால் எவ்வளவு நலமே . என் கவலை ஒழியும் . அய்யோ 
அப்பா என்ன செய்வார் . அவரை திண்டாடவிட்டு விடு 

கிறதா அது சரியில்லை. 
சுந் . நீ பயப்படாதே . 2 நாள் பேசாமலிருந்தால் ஜுரம் போய் 

விடும் . ( நாகராஜய்யர் வருகிறார் ) . 
நாக . ஸ்ரீமதி நீ ஒன்றும் பேசாதே . பேசினால் ஜுரம் அதிக 

மாகும் . 
ஸ்ரீ . அப்பா ! ஜயிலில் அவரைப் போய் பார்த்தீர்களா என்ன 

சொல்லுகிறார் . 


ஸ்ரீம 


Oh 


நாக . இன்னும் போய் பார்க்கவில்லை இன்று போய் பார்க்கிறேன் . 
ஸ்ரீ . அப்பா . அவர் இந்த கொலை செய்திருப்பாரென்று உங்க 

ளுக்குத் தோன்றுகிறதா . 
நாக . எனக்கு அவர் செய்திருக்கமாட்டாரென்று தான் தோன்று 

கிறது . ஆகிலும் ஒன்றும் சொல்லமாட்டேனென்கிறாரே . 
என்ன செய்கிறது . நீ ஏன் இதற்காக வீண் கவலைப்படு 

கிறாய் . 
ஸ்ரீ . அப்பா ! அன்று நான் நதியில் விழுந்தபோது அவர் தன் 

உயிரைப்பாராமல் நீந்தி என்னை கரையிலெடுத்து வந்து 
என் உயிரைக் காப்பாற்றவில்லையா , அப்பேர்ப்பட்டவர் 
கஷ்டப்படும் சமயமாயிருக்கும்போது என் மனம் சகிக் 
குமா . என் உயிரைக் காப்பாற்றினவருக்கு நீங்கள் இந்த 
சமயத்தில் வேண்டிய ஒத்தாசை செய்ய வேண்டாமா . 
இப்படி பிறர்உயிரைக் காப்பாற்றினவர் இந்தப்பெண்ணை 
கொல்வாரா . நீங்கள் போய் அவரைப்பார்த்து வாருங் 

கள் . அப்பா ! ( டாச்டர் வருகிறார் ) . 
டாக்டர் . என்ன செய்கிறாள் . 
நாக . மறுபடியும் அந்தப்பேச்சுதான் ஒருவேளை சந்த்ரசேகரர் 

வந்தால் எப்படி யிருப்பாளோ தெரியவில்லை . 
ஸ்ரீ . அப்பா ! அப்பா ! அவரை யிப்போது வரச்சொல்லாதே 

யுங்கள் . 
டாக்டர் . அவள் மனதிருக்கும் நிலமையில் அவர் வந்தால் வியாதி 
நிச்சயமாய் அதிகரிக்கும் . 

அதிகமாய் பேச 

விடாதே 
யுங்கள் . 
நாக . நல்லது ஸ்ரீமதி நான் போய் அவரைப் பார்த்து வருகிறேன் . 

நீ ஒன்றும் பேசாமல் தூங்கு . சுந்தரி அவள் ஒன்றும் 

பேசாமல் பார்த்துக்கொள் . 
ஸ்ரீ . அப்பா . சீக்கிரம் போய்பார்த்து எனக்கு என்ன சொல்லு 

கிறாரென்று வந்து சமாச்சாரம் சொல்லுகிறீர்களா . 
காக . இதோ ; பார்த்து வருகிறேன் . (டாக்டருடன் போகிறார் ). 
சந் . ( எதிரில் வந்து ) அய்யா ! உடம்பு எப்படி யிருக்கிறது , அவள் 

என்னைப் பார்க்க வேண்டுமென்று சொல்லவில்லையா ? 


கசை 

ஸ்ரீமதி 
நான் 2. 3 நாளாய் அவளைப்பார்க்க , ஆவலுடனிருக்கி 

றேன் . நீங்கள் பார்க்கக் கூடாதென்கிறீர்களே . 
டாகடா . அய்யா நேரில் உம்மிடம் இதைப்பற்றி சொல்லத்தான் 

புறப்பட்டேன் . ஜுரத்தின் விஷயம் ஒருவரைக்கண்டால் 
பயமுண்டாகுமானால் அவரை வியாதிக்காரர் முன் கூட் 
டி வரக்கூடாது . இப்போது அவள் உமது பேரைக் 
கேழ்க்கும்போதே பயப்படுகிறாள் . நீர் உண்மையில் அவ 
ளிடம் பிரியமுள்ளவராயிருந்தால் அவளைப் பார்க்கக் 
கூடாது . 

அதுவே வியாதியை அதிகரிக்கச் செய்து 
கடைசியாய் கொன்றுவிடும் . 
சந் . நல்லது . நான் போகவில்லை . ( மற்றவர்கள் போகிறார்கள் ) . 

அவள் என்றைக்குத்தான் என் பேரைக்கேட்டு பயப்பட 
வில்லை . என்ன செய்கிறது . ராமன் சொன்னது சரிதான் . 
புருஷோத்தமனைத் தான் அவள் நினைத்துக் கொண்டி ருக் 
கிறாள் . நமக்கு இடையூ றுகளெல்லாம் சேர்ந்தே வரு 
கின்றன . இந்த பாவி முண்டை இந்த சமயத்தில் வர 
வேண்டுமா . புருஷோத்தமனுமிந்த சமயத்தில் எங்கிருந் 
தோ யமன் போல் வந்து விட்டானே . ஒரு மணி தாமத 
மாய் அவள் வந்திருந்தால் கலியாணம் நடந்திருக்குமே . 
ஆனால் நடந்து தான் என்ன பயன் . ஒருவேளை அவள் எல் 
லோர் முன் வந்து உயிலைக் காட்டி நம்மை அவமானப் 
படுத்தியிருந்தால் இன்னும் மோசமல்லவா . 

அது கிடக் 
கிறது . புருஷோத்தமன் வராதிருந்தால் நான் உடனே 
வந்து கலியாணத்தை முடித்திருப்பேனே . ஆனால் அவன் 
வந்ததும் நல்லதுதான் . இனி அவன் இறக்கப்போகிறான் . 
பிறகு ஸ்ரீமதி அவனை மறப்பாளல்லவா , என்னிடம் கண் 
டிஷன் செய்து என்னை காப்பாற்றி யிருக்கிறான் . இருக் 
கட்டும் . நான் இதற்கு பயந்து ஊரைவிட்டுப்போகிறதா ? 
ஒருபோதும் போகமாட்டேன் . இவன் பேரிலே கொலை 
கேஸ் பலமாயிருக்கிறது . அவனை தூக்கிப்போடுவது 
நிச்சயம் . பிறகு நாம் ஸ்ரீமதியை கலியாணம் செய்துகொள் 
வோம் . இனி நாம் தாமதிக்கலாகாது . புருஷோத்தமனை 


ஸ்ரீமதி 


கரு 


சீக்கிரம் விசாரித்து முடிவு செய்யவேண்டிய விதத்தைத் 
தேடவேண்டும் . புருஷோத்தமன் போய்விட்டால் ஸ்ரீமதி 

என் மீது இப்படி பராமுகமாயிருக்கமாட்டாள் . 
ராம , அய்யா ! என்ன ஆச்சரியமாயிருக்கிறது , இந்த புருஷோத் 

தமன் இந்த கொலையை செய்திருப்பானா ? 
சந் . ஏன் செய்திருக்கக் கூடாது . 
ராம் . என்ன அய்யா , அவர் வீணில் ஒரு பெண்ணை கொல்வாரா . 

அவர் அப்படி செய்யப்பட்டவரில்லையே . 
சந் . யாரும் ஒருவரை வீணில் கொல்லமாட்டார்கள் . அதில் ஏதா 

வது காரியமிருந்தால்தான் அப்படி செய்வார்கள் . இவன் 
ஏன் கொன்றிருக்கக்கூடாது என்னகாரணத்தினால் செய் 

தானோ. 
ராம . ஏதய்யா எனக்கு தோன்றவில்லை . 
சங் . உனக்கு எது தான் தோன்றும் . இவன் செய்யாவிட்டால் 

இவன் துப்பாக்கி அங்கே வருவானேன் அப்போது 
அங்கே ஒருவருமில்லையே . யார்தான் இதை செய்திருக் 

கக் கூடும் . 
ராம் . யாரோ . அதற்கு இவர்தானா பாத்யப்பட்டவர் வேறு ஒரு 

வன் சுட்டுவிட்டு ஓடிப்போயிருந்தால் , 
சங் . அப்படியாவது சொல்லட்டுமே , கேட்டால் ஒன்றும் சொல் 

லமாட்டேனென்கிறானே . ஜனங்கள் என்ன நினைப்பார் 


கள் . 


ராம் . ஜனங்கள் அவன் செய்யவேயில்லை என்றுதான் நினைக்கி 

றார்கள் . ஏனய்யா ! இனிமேல் அவனை தண்டித்து விடு 

வார்களோ. 
சங் . இல்லை . கோவிலில் உட்காரவைத்து பூஜை செய்வார்கள் . 
ராம . சொல்லுமய்யா என்றால் . 
சந் . அடே ! மடயா , இனி அவனை விடுவார்களா ? விஜாரித்து 

மரணதண்டனை விதிப்பார்கள் . இனி அவன் உயிர் இழ 

க்க வேண்டியது தான் . 
ராம . அய்யோ ! பாவம் , என்ன செய்கிறது . நீங்கள் ஏதாவது 

சிபார்சு செய்யக்கூடாதா . 


14 


கசோ 


ஸ்ரீம 


வந்து 


( ஓர் ஆள் ஓடிவந்து கடிதம் கொடுக்கிறான் ). 
சந் . ( அதைப்பார்த்து ) புருஷோத்தமன் அவசரமாய் 
தன்னை ஜயிலில் பார்க்கச்சொல்லுகிறான் . நான் போகி 

[ போகிறார்கள் . 


றேன் . 


அங்கம் 4 - காட்சி 3 . 


[ ஜயிலில் உக்ரவர்மன் வருகிறார் . ) 
உக் . என்ன ஆச்சரியமாயிருக்கிறது . இப்படிப்பட்ட கைதியை 

நான் பார்த்ததே இல்லை . முகத்தில் கொஞ்சமாவது குற் 
றம் செய்த அடையாளம் இருக்கவேண்டுமே ஒன்றும் 
இல்லை . ஒன்றும் சொல்லமாட்டேனென்கிறார் . கேட்ட 
வர்களுக்குத் தான் குற்றம் செய்தவர் போல் பேசுகிறார் . 

( நாகராஜய்யர் வருகிறார் . ) 
நாக . ஐயா ! புருஷோத்தமரை நான் பார்க்கலாமோ . 
உக் . நானென்ன செய்வது . அவர் ஒருவரையும் பார்க்கமாட்டே 

னென்கிறாரே . 
நாக . நல்லது . இந்தக்கார்டை கொடும் . என்னைப்பார்ப்பார் . 
உக் . (உள்ளே போய் திரும்பிவந்து ) வரச்சொல்லுகிறாரய்யா . 

. போய் பாரும். 
நாக . புருஷோத்தமரே , நீரிந்த பிடிவாதத்தை விட்டு என்னி 

டம் மட்டும் உண்மையை சொல்லக்கூடாதா . எனக்கும் 
உண்மை தெரிந்தால் நீரிப்படி செய்வது நியாயம்தானா 

என்று யோஜித்து உமக்கு புத்திமதி சொல்லக்கூடும் . 
புரு . எனக்கு புத்திமதி சொல்வது இருக்கட்டும் . ஸ்ரீமதி என்ன 

செய்கிறாள் கலியாணம் நடந்ததா . 
நாக . கலியாணம் எப்படி நடக்கும் . ஸ்ரீமதிக்கு நீர் ஜயிலுக்கு வந்த 

வுடனே ஜுரம் வந்துவிட்டது . சந்த்ரசேகரரும் நீர் ஜயி 
லிலிருப்பதை பார்த்து கலியாணமிப்போது வேண்டா 

மென்று சொல்லிவிட்டார் . 
புரு . ஸ்ரீமதிக்கு ஜுரமா ? எத்தனை நாளாய் . இப்போது எப்படி 

இருக்கிறது . 


ஸ்ரீமதி 


500 


நாக . அதான் சொன்னேனே . அன்று உம்மை ஜயிலுக்கு கூட் 

டிப்போனதும் வீட்டில் படுத்தவள் தான் . உம்மைப்பற் 
றியே பிதற்றுகிறாள் . சந்த்ரசேகரன் பேரைக் கேட்டால் 
பயப்படுகிறாள் . புருஷோத்தமரே நீர் உண்மையைச் 

சொல்லிவிட்டால் ஸ்ரீமதியின் ஜுரம் தீரும் . 
புரு . ( விசனத்துடன் ) நான் சொல்லக்கூடியது ஒன்றுமில்லையே . 

நீங்கள் தான் எல்லாம் பார்த்தீர்களே . ஸ்ரீமதியிடம் போய் 
அவள் என்னைப்பற்றி கவலைப்பட வேண்டாமென்று 

சொல்லுங்கள் . 
நாக . புருஷோத்தமரே அதைநான் அவளிடம்சொல்வதில் என்ன 

ப்ரயோஜனம் . அவள் ஜூரம் அதிகரிக்கும் . 
புரு . அய்யா ! தகுந்த வைத்தியரை தருவித்து அவள் ஜுரத்தை 

நிறுத்துங்கள் . 
நாக . நீர் உண்மையை சொல்லிவிட்டால் போதும் . வேறு வைத் 

தியம் அவளுக்கு வேண்டியதில்லை . 
புரு . உண்மை வேறு என்ன இருக்கிறது . 
நாக . அய்யா ! சந்த்ரசேகரரைக்கொண்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் 

டில் உமக்கு ஒரு வக்கீலாவது வைக்கச் சொல்லட்டுமா. 
புரு . அய்யா எனக்கு வக்கீல் எதற்காக நான் தான் குற்றத்தை 

ஒப்புக்கொள்ளப்போகிறேனே . வக்கீல் எனக்கு என்ன 

ஒத்தாசை செய்யக்கூடும் . 
நாக . வக்கீல் வைத்தால் ஒருவேளை குற்றம் ருஜ - வானபோதிலும் 

தண்டனை அதிக கடுமையாயிராமல் பார்த்துக்கொள்வார் . 
புரு . அய்யா வேண்டாம் . 

மரண தண்டனையில் கடுமை என்ன 
இருக்கிறது . நீங்கள் இதெல்லாம் செய்யாமலிருந்தால் 

அதுவே எனக்கு பெரிய உதவியாகும் . 
நாக . புருஷோத்தமரே , உம்மை இங்கு பார்த்தாலாவது உண்மை 

வருமென்று வந்தேன் . இங்கும் இப்படி வீம்பாய் இருக் 
கிறீரே . நான் என்ன செய்வேன் . ஸ்ரீமதியிடம் இதை 
நான் எப்படி சொல்லுவேன் . நல்லது நான் போய் வரு 
கிறேன் . 


கஅ 


ஸ்ரீமதி 


புரு . ஸ்ரீமதியிடம் நான் சொன்னதை சொல்லுங்கள் . சந்த்ர 

சேகரரை என்னிடம் அனுப்புங்கள் . இது தான் நான் 

தங்களை வேண்டிக்கொள்வது . 
நாக . அப்படியே செய்கிறேன் . ( போகிறார் ). 
உக் . என்ன அய்யர்வாள் குற்றத்தைப்பற்றி ஏதாவது விபரம் 

சொல்லுகிறாரா . 
நாக . அது தவிற மற்றதெல்லாம் சொல்லுகிறார் . 

( சந்த்ரசேகரர் வருகிறார் . ) 
நாக . ஐயா உம்மை வரச்சொல்லுகிறார் நீராவது 

அவருடைய 
கல்மனதை உருகச்செய்யும் பார்ப்போம் , ( போகிறார் .) 
சங் . (உள்ளே சென்று ) புருஷோத்தமா . என்னை வரச்சொன்னா 

யாமே . சமாச்சாரம் என்ன 
புரு . அண்ணா நேற்றுமுதல் உன்னை வரச்சொல்லி அனுப்புகி 

றேனே அதுதான் இவ்வளவு சீக்கிறம் வந்தாயோ . 
சங் . நான் நேற்று ஒரு அவசரகாரியமாய் போய்விட்டேன் . இப் 

போது தான் வந்தேன் சமாச்சாரம் என்ன . 
புரு . ஒன்றுமில்லை . 

நான் சொன்னபடி நீ ஏன் செய்யவில்லை . 
சந் . செய்யாமலென்ன கலியாணம் தான் இப்போது வேண்டா 

மென்று சொல்லிவிட்டேனே . 
புரு . நீ ஏன் ஊரைவிட்டுப் போகவில்லை . 
சந் . கொஞ்சம் அவசரமான காரியங்களை முடித்துக் கொண்டு 

தானே போகவேண்டும் . அதனால் தான் தாமதம் . 
புரு . அண்ணா நான் சொல்லுகிறபடி செய்கிறாயா அல்லது இப் 

பொழுதே உள்ள சங்கதியை வெளியிடவா . 
சந் . என்ன மிரட்டுகிறாயே . எனக்கு இனி உன்னிடம் பயப்பட 

வேண்டியது என்ன இருக்கிறது . கேஸோ பலமாய் உன் 

பேரில் ஏற்பட்டிருக்கிறது . சாக்ஷியும் பலமாயிருக்கிறது . 
புரு . சரி , நீ போகலாம் நான் சூபரின் டெண்டிடம் இப்பொழுதே 

உண்மையை சொல்லிவிடுகிறேன் . விஜாரணை நடக்கட் 

டும் . குற்றம் யார் பேரில் வாகிறதேதோ பார்ப்போம் . 
சங் . புருஷோத்தமா ! ஏன் இப்படி கடுமையாய் பேசுகிறாய் . நீ 

சொல்வதற்கு நான் மாட்டேனென்று சொல்லவில் லையே . 


ருஜுவா 


ககே 


ஆகையால் 


ஸ்ரீமதி 
உன் மிரட்டுக்கு நான் பயப்படவில்லையென்றல்லவா 

சொல்லவந்தேன் . 
புரு . இனி மாட்டேனென்று சொல்வானேன் . 

உன் நடத்தை 
இதற்குள் தெரிகிறதே . சரி நான் உண்மையைச் சொல்லி 

விடுகிறேன் . உக்ரவர்மனை கூப்பிடு . 
சந் . என்ன புருஷோத்தமா , நீ என்ன சொன்னாலும் கேழ்க்கி 

றேன் சொல் . 
புரு . சரி , நீ இப்படி ஆரம்பித்த பிறகு உன்னை நம்பக்கூடாது . 

இந்தா காகிதத்தில் நான் சொல்லுகிறபடி எழுது . ( காகி 
தம் பேனா கொடுக்கிறான் . சந்த்ரசேகரன் , அதுகளை 

எடுத்துக்கொண்டு எழுதுகிறான் . ) 
புரு . ஸ்ரீமதிக்கு , சந்த்ரசேகரன் எழுதியது . நான் வெகு அவசர 

மான காரியத்தால் பம்பாய்க்கு போகவேண்டியிருக்கி 
றது . திரும்பிவர இன்னும் 3 மாதமாகும் . 
அதுவரையில் என்னை தேடவேண்டாம் . உன் தகப்ப 
னாரை கடன்காரர்கள் ஒருவரும் இனி கடன்களை கேழ்க்க 
மாட்டார்கள் . யாராவது கேட்டபோதிலும் இக்கடி 
தத்தைக் காண்பித்தால் போய் விடுவார்கள் . சந்த்ரசேக 
ரன் . ஸ்ரீமதிக்கு சந்த்ரசேகரன் எழுதியது :-வேணி என் 
கிற பெண் நானும் நீயும் செய்து கொள்ளவிருந்த கலியா 
ணத்தைத் தடுத்து என்னை அவமானப்படுத்த வந்தபடி 
யால் அவளை நான் துப்பாக்கியால் சுட்டுவிட்டேன் . 
புருஷோத்தமன் அந்தசமயத்தில் தற்செயலாய் வந்தவன் 
என் குற்றத்தை தான் செய்ததாக உன்பொருட்டு ஏற்றுக் 

கொண்டான் . சந்த்ரசேகரன் . 
சந் . இதென்ன யிப்படி என்னை ஒப்புக்கொள்ளச் செய்த பிறகு 

என்னையே அனுப்பிவிடலாமென்ற எண்ணமோ உனக்கு . 
புரு . உனக்கு எப்போதும் உன் கெட்ட எண்ணம்தானே தோன் 

றுகிறது . அப்படி நான் செய்வதானால் நான் எனித் 
தனை நாள் ஜயிலிலிருக்க வேண்டும் . நானிறந்த பிறகும் 
நீ ஸ்ரீமதியை கலியாணம் செய்து கொண்ட பிறகும் இந்தக் 
கடிதத்தை உக்ரவர்மன் ஸ்ரீமதிக்கு அனுப்புவான் . 


50 


ஸ்ரீமதி 


சந் . சரி . இதோ நீ சொன்ன படி எழுதி கையெழுத்து போட் 
டேன் . இனி நான் போய் வருகிறேன் . 

( போகிறான் .) 
புரு . ( கடிதங்களை , கவர்களில்போட்டு , விலாசம் எழுதி உக்ரவர் 

மனை கூப்பிட்டு கடிதங்களை கொடுத்து ) 1 ம் நெம்பர் கடி 
தத்தை மட்டும் என் விசாரணை முடிந்து தண்டனையை 
நிறைவேற்றின பிறகும் , ஸ்ரீமதி சந்த்ரசேகரனை கலி 
யாணம் செய்து கொண்ட பிறகும்தான் தபாலில் போட 
வேண்டும் . 2 - ம் நெம்பரைமட்டும் இப்பொழுதேபோட்டு 

விடுங்கள் . 
உக் . அப்படியே செய்கிறேன் . ( போகிறான் . வெளியே சந்த்ர 
சேகரருடன் ) 

என்னய்யா உம்மிடமாவது சொன்னாரா 
எல்லாம் . 
சந் . அவனாவது சொல்லவாவது . இன்னும் வீம்பாய்த்தானிருக் 

கிறான் . நானும் எவ்வளவோ நயமாய் சொல்லிக் கேட் 
டுப்பார்த்தேன் . ஒன்றுக்கும் அவன் சரியாய் வரவில்லை . 
என்ன செய்கிறது . அவன் தலைவிதி . நீங்கள் இந்தக் 

கடிதத்தை ஸ்ரீமதிக்கு அனுப்புங்கள் . 
உக் . யாரடா குப்பமுத்து . ( மறுபடி ) குப்பமுத்து , குப்பமுத்து . 

( பதிலில்லை . ) 
உக் . ( எழுந்து போய் ) குப்பமுத்து , அடே குப்பா , ஏ காமாட்டி 

குப்பா , தூங்குமூஞ்சிகுப்பா . 
குப் . (கொஞ்சம் புறண்டு ) ஏண்டி புகையிலை வேணுமா ? 
உக் . ( ஒரு உதை கொடுத்து ) படவா . என்ன தூக்கம் இதற்குள் . 

எழுந்திரு . 
குப் . ( எழுந்து சுவரோடு சாய்ந்து தூங்குகிறான் .) 
உக் . ( ஓர் அறை கொடுத்து ) முழித்துக்கொள் படவா . 
குப் . சாமி என்ன சமாச்சாரம் . 
உக் , கடிதம் தபாலாபீஸில் போடவேண்டும் . முழித்துக்கொள் . 
சர் . அய்யா ! நான் போய் வருகிறேன் . இந்தப்பயல் தூங்கிக் 

கொண்டே போய் கடிதத்தை எங்கேயாவது போட்டு 
விடுவானோ. ரொம்பவும் முக்யமான கடிதமே . 


ஸ்ரீமதி 


bet : f 


உக் . அய்யா தாங்கள் எங்கே போகிறீர்கள் . 
சந் . தபாலாபீஸ் பக்கம் தான் . 
உக் . அப்படியானால் நீங்களே போட்டு விடுங்கள் . 
சந் . அய்யா புருஷோத்தமனுக்கு தெரிந்தால் கோபித்துக்கொள் 

வாரே . 
உக் . நான் அவருக்குத் தெரியாமல் பார்த்துக்கொள்கிறேன் . 
போடவேண்டிய கடிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் . 

( சந்த்ரசேகரன் 1 செ . கடிதத்தை 

எடுத்துப்போகிறார் . ) 
குப் . அப்பாடா ! என் தூக்கம் பிழைத்தது . ( போகிறான் . ) 


அங்கம் ---- காட்சி 4 . 


சந்த்ரசேகரர் தோட்டம் . 

(சந்த்ரசேகரர் வருகிறார் . ) 
சந் . ( தனக்குள் ) அயோக்யப்பயலே உன்னை ஏமாற்றுவது எனக்கு 

ஒரு சிறமமா , என்ன மிரட்டுகிறான் . இப்பொழுதே 
சொல்லி விடுவானாம் . இனி இவன் சொல்வதை நம்பு 
வார்போலும் . இருந்தபோதிலும் குற்றம் செய்தவனாத 
லால் எனக்கும் அச்சமயம் கொஞ்சம் பயமாய்த்தானிருந் 
தது . இனி இவனுக்கு பயப்படக்கூடாது . ஸ்ரீமதிக்கு 
நாம் ஊருக்குப் போகும்போது வேறு ஒரு கடிதம் எழு 
திப் போட்டுவிட்டு போவோம் . நல்லது விசாரணை எப் 
பொழுது நடக்குமென்று தெரிந்து கொண்டு நாம் புறப் 
பட்டுப் போவோம் . ஷண்முகா ! ஷண்முகா ! 

( ஷண்முகன் வருகிறான் . ) 
ஷண் . சாமி . 
சங் . எங்கேடா போயிருந்தாய் 2 , 3 நாளாய் , 
ஷண் . நம்ம சிறு தாயாருக்கு உடம்பு சரிப்படவில்லை . சாமி அங் 

கே போயிருந்தேன் . 
சந் . நம்ப சிறு தாயார் எனக்குக்கூட சிறுதாயாரோ . அடே 

இந்த நம்ப என்பது வேண்டாமென்று எத்தனை தடவை 


ககஉ 


ஸ்ரீமதி 
சொல்லுகிறது . இந்தக் கடிதத்தை மாஜிஸ்ட்ரேட்டிடம் 

கொடுத்து விட்டு சீக்கிரம் வா . 
ஷண் . சாமி ! ( நடுங்கி ) இனிமேல் அப்படி சொல்லவில்லை . 

என்னை மேஸ் திருட்டு இடம் அனுப்பவேண்டாம் . 
சங் . இல்லேடா ! வேறு சமாச்சாரம் எழுதியிருக்கிறேன் . பதில் 

கொடுப்பார் வாங்கி வா . என்னடா தயங்குகிறாய் . 
ஷண் சாமி . சோத்துக்கில்லை கொஞ்சம் பணம் கொடுத்தால் 

ஒத்தாசையாயிருக்கும் . 
சங் . அயோக்யப்பயலே . இனி சம்பளம் அட்வான்சாக வேணு 

மோ . 
ஷண் . சாமி ! கோபிக்கக்கூடாது . எதிர்வீட்டு அய்யர் ரூ .10 

கொடுக்கிறதாயும் ரூ . 50 அட்வான்சு கொடுக்கிறதாயும் 

சொல்லுகிறார் . 
சந் . சரி போ ரூ . 50 அட்வான்சு வாங்கினால் ரூ .500 தண்டம் 

வைக்கிறேன் . கங்காதரனை கொன்றது மறந்தாயோ அல் 
லது அதை ஒப்புக்கொண்டு , நீ எனக்கு கொடுத்திருக் 

கும் கடிதத்தை மறந்தாயோ ? 
ஷண் . ( காலில் விழுந்து ) சாமி இல்லை . அய்யா ! சொன்னபடி 

கேழ்க்கிறேன் . என் பிழைப்பை கெடுக்காதேயுங்கள் . 
சர் . அப்படியானால் நீ எங்கேயும் போகக்கூடாது . இந்தக் கடி 

தத்தை சீக்கிறம் கொண்டு போ . ( போகிறான் ) . 
சங் . ஆகா ! நமது அதிர்ஷ்டம் நல்லது தான் . எந்த இடையூறு 

வந்தாலும் பறந்து போகிறது . ஆகிலும் இடையூறே 
வராமலிருக்கக் கூடாதா , வரட்டும் , வருவதினால் தானே 
நமது சாமார்த்தியம் விளங்குகிறது . இனி ஸ்ரீமதி நம்மை 
விட்டு தப்பமுடியாது . ஆகிலும் விஜாரணை ஆரம்பிப்ப 
தற்குமுன் நான் எங்கேயாவது போய்விட வேண்டும் . 
முடிந்தபிறகு தான் வரவேண்டும் . நமது மனம் எப்படித் 
தான் தைரியப்படுத்திக் கொண்டாலும் திருடன் சிகப்பு 
துணி ஒட்டியிருக்கிற கோல்களையெல்லாம் போலீஸ் 
காரர்களென்று நினைப்பதுபோல் நடுங்குகிறது . போகு 


ஸ்ரீமதி 


5 : 6 


ஷண் . 

யஜமானனை 


முன் ஸ்ரீமதியை ஒரு தரமாவது பார்த்து விட்டுப்போக 
வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது , 

பாயிருக்கிறது . அவள் எங்கே 
நம்மை பார்க்கப் போகிறாள் . போலீஸ் என்று சொன் 
னவுடனே நமது முகம் வேர்க்கிறதே . ( கைக்குட்டையை 
எடுத்து துடைக்கிறான் . அப்போது ஒரு கடிதம் கீழே 
விழுவதைப் பாராமல் போகிறான் ) இருக்கட்டும் . இன் 
னும் கொஞ்சகாலத்துக்கு இந்த பயமிருக்கும் . கொஞ்ச 
தூரமிங்கே ஈடந்துபோவோம் . ஷண்முகன் பதிலைப் 
பார்த்துவிட்டு வீட்டிற்குபோய் பயணத்துக்கு ஏற்பாடு 
செய்யவேண்டும் . ( போகிறான் . ) 

( ஷண்முகன் வருகிறான் . ) 
எங்கே தேடியும் காணோமே பஜமானன் . 
இந்தப்பயல் செத்தால் தான் நமக்கு வெடியும் எந்த சால 
த்திலோ செய்த குலையை அடிக்கடி ஞாபகமூட்டி என்னை 
பாமுறுத்துகிறான் . சம்பளமாவது கூட கொடுக்கிறானா . 
அதுவுமில்லை . நான் என்னதான் செய்கிறது . ( ஓர் கடி 
கம் அகப்படுகிறது ) ஓகோ ! இதென்ன கடிதம் , இருக் 
கட்டும் இதை மறைவில் கொண்டு போய் பார்ப்போம் . 
( ஒரு செடி மறைவில் கொண்டுபோய் பார்க்க அங்கே 
வேறு காகிதம் ஒன்று கிடக்கிறது . இரண்டையும் பார் 
த்து ) ஆகா ! என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் இனி நான் 
இவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை . இனி இவனாலா 
னதைப் பார்த்துக்கொள்ளட்டும் . ஆகிலும் நாம் இவனை 
இப்பொழுது ஒன்றும் கேழ்ச்கக்கூடாது சமயத்தில் பார் 
த்துக் கொள்ள வேண்டும் . அதோ பஜமானன் வருகி 
றான் . ( கடிதத்தை மடித்து வைக்கிறான் ) . 

(சந்திரசேகரர் வருகிறார் . ) 
கா பதில் வாங்கி வந்ததா பா . 
ண் . வாங்கி வந்தேன் , சாமி . 
சந் . நல்லது நீ போ . ( போகிறான் . கடிதத்தைப் பார்த்து ) ஆகா ! 
நாளைக்கே விசாரணை போட்டிருக்கிறார் . நல்ல 

ஒரு 


சந் . ஷ 


ண்மு 


15 


5:57 


ஸ்ரீமதி 


முறை ஸ்ரீமதியை பார்த்து விட்டு புறப்படுவோம் . 
( போகிறார் .) 

(நாகராஜர் வருகிறார் . ) 
நாக , என்னய்யா எங்கிருந்து வருகிறீர்கள் . 
சந் . வீட்டிலிருந்து தான் வருகிறேன் , 

வருகிறேன் . ஸ்ரீமதியைப் பார்க்கலா 
மென்று புறப்பட்டேன் . அவள் உடம்பு இப்பொழுது 

எப்படி யிருக்கிறது . 
நாக . இன்னும் அப்படியேதானிருக்கிறது . இன்னும் உமது 

பேரைக் கேட்டால் அவளுக்கு பயம் போகவில்லை . 
சந் . அவளை நான் என்னய்யா செய்தேன் , நான் என்ன பேபா ? 

பிசாசா ? என்னைக் கண்டால் என் அவளுக்கு பயம் ? 
நாக . வியாதிக்காரர் பயப்படுவதற்கெல்லாம் காரணம் உண்டோ , 

அவள் மனதிற்கு எப்படி தோன்றுகிறதோ . எனக் 
கென்ன தெரிகிறது . நல்லது வாரும் நானும் அவளைக் 
கேழ்க்கிறேன் . ( போகிறார்கள் ). 


அங்கம் - - காட்சி 5 . 


நாகராஜய்யர் வீடு . 

[ ஸ்ரீமதி சாய்ந்திருக்கிறாள் ) . 
நாகராஜய்யர் வருகிறார் - வந்தவுடன் அவரைப்பார்த்து : -- 
ஸ்ரீ . அப்பா ! பார்த்தீர்களா அவரை . 
சங் . என்னைத்த னே கேழ்க்கிறாய் ஸ்ரீமதி . அவர் என்னைப்பார்த் 

தார் . நீ கவலைப்படாதே . நான் உன்னைத்தான் பார்க்க 

வந்திருக்கிறேன் . 
ஸ்ரீ . (திகைத்து , பாதி எழுந்து , கண்களில் நீர் சொறிய ) அய்யோ 
ங்களைப்பார்த்தால் பயமாயிருக்கிறதே . (கீழே 

(கீழே திடீ 
சென்று படுத்து மூர்ச்சை அடைகிறாள் ). 
நாக . அய்யா ! பார்த்தீர்களா அய்யோ மூர்ச்சை அடைந்து விட் 

டாளே . ( தொட்டுப்பார்த்து மூச்சிருப்பதுகண்டு) , இனி 
தாங்கள் இங்கே இருப்பது சரியல்ல போய் வாருங்கள் . 


ஸ்ரீமதி 


நகரு 


ஸ்ரீ . (கொஞ்சம் தெளிந்து ) அய்யா ! அப்பா ! எனக்கு சத்யம் 

செய்து கொடுங்கள் எங்கப்பாவைக் காப்பாற்றுவதாய் , 

போகிறீர்களே உங்களுக்கு இஷ்டமில்லையா 
சங் . ஸ்ரீமதி அப்படியே செய்கிறேன் . இது சத்யம் ( போகிறார் ). 
நாக . ஸ்ரீமதி கவலைப்படாதே , டாக்டர் 

சொன்னது 

உனக்கு 
ஞாபகமில்லையா. 
ஸ்ரீ . அப்பா ! எனக்கு உடம்பு சௌக்யமாய்விட்ட டாக்டரை 

கேட்டுப்பாருங்கள் . 
நாக . இருந்தாலும் நீ ஜாக்ரதையாய் இருக்கவேண்டும் . அதிக 

மாய் நீ பேசக்கூடாது . 
ஸ்ரீ . அப்பா . அவரைப் பார்த்தீர்களா ? 
நாக . பார்த்தேன் . ஒன்றும் ப்ரயோஜனப்படவில்லை . முன்போ 

லவே பிடிவாதமாய்த் தானிருக்கிறார் . ( ஸ்ரீமதி கண்ணை 
மூடிக்கொண்டு யோஜிக்கிறாள் ) . சுந்தரி அவள் தூங்கட் 

டும் . நான் போய் வருகிறேன் ( போகிறார் ) . 
ஸ்ரீ . சுந்தரி ! சுந்தரி ! நீ எங்கே போனாய் அய்யோ நானென்ன 

செய்வேன் ( எழுந்திருக்கிறாள் ) . 
சுந் . எங்கே எழுந்திருக்கிறாய் ஸ்ரீமதி நன்றாயிருக்கிறது . பேசா 

மல் படுத்துக்கொள் 
ஸ்ரீ . ஏண்டி , அவரை தூக்கில் போடப்போகிறார்கள் . நான் 

இங்கே படுத்திருக்கட்டுமா , நானும் அவருடன் போகி 

றேன் . 
சுந் . என்னடி உனக்கு பைத்யமா . அவரை இன்னும் விஜாரிக்கக் 

கூட இல்லையே . 
ஸ்ரீ . ஆ ! நான் கனவா ண்டேன் . ஏண்டி எங்கப்பா கேட்டுக் 

கூட சரிப்படவில்லையே . நான் என்ன செய்கிறது என் 

றைக்கு விஜாரணை . 
சுந் . நாளைக்கென்று சொல்லுகிறார்கள் . 
ஸ்ரீ . அப்படியானால் சீக்கிறம் புறப்படு போலோம் வா . ( எழுந் 

திருக்கிறாள் ) . 
சந் . ஸ்ரீமதி இதென்னது பேசாமல் படுத்துக்கொள்ளமாட்டாய் 

நீ எங்கே போவது . 


ககசா 


ஸ்ரீமதி 


-- 


ஸ்ரீ . ஜயிலுக்கு . 
சுந் . ஜயிலில் நமக்கென்ன வேலை . 
ஸ்ரீ . ஆம் உனக்கென்னவேலை . எனக்கு அவரை ஜயிலில் போய்ப் 

பார்க்க வேண்டும் ( எழுந்திருக்கிறாள் ) . 
சுந் . ஸ்ரீமதி வேண்டாம் ! வேண்டாம் . உன் தகப்பனார் கண்டால் 

என்னையல்லவா திட்டுவார் உனக்கு இப்போது அங்கே 

போக சக்தி இருக்கிறதா . 
ஸ்ரீ . எனச்காக அவருக்கு உயிரை விட சக்தியிருக்கிறபோது 

எனக்கு அவரைப்பார்க்கக்கூட சக்தியில்லையா . நீ வருவ 
தானால் வா இல்லாவிட்டால் நான் இதோ போகிறேன் . 

( போகிறாள் .) 
சுந் . ஸ்ரீமதி இரு போகாதே நான் உன் தகப்பனாரிடம் சொல்லி 

ஒரு வண்டி கொண்டு வரச் சொல்லுகிறேன் . 
ஸ்ரீ . எனக்கு வண்டியும் வேண்டாம் , நொண்டியும் வேண்டாம் . 

நான் இதோ போகிறேன் என் தகப்பனாரிடம் நீ சொல்வ 
தானால் நான் 

சூ ! ன் போனபிறகு சொல் . இப்போது சொல் 
லாதே . 

( போகிறாள் . 
சுந் . ஸ்ரீமதி , ஸ்ரீமதி இரு . இரு . ( ஸ்ரீமதி சற்று நிற்கிறாள் ) நான் 

அவரிடம் சொல்லவில்லை . நான்போய் ஒரு வண்டி வைத் 
து வருகிறேன் . உன்னால் நடக்கமுடியாது . 

நாம் இருவ 
ரும் போவோம் ( போகிறாள் ) ( தனக்குள் ) அய்யோ ! 
இதென்ன சங்க ... இவள இந்த நிலமையில் அங்கே 
போனா இன் னும் என்ன ஆபத்து வருமோ தெரியவில் 
லையே . தகப்பனாரிடம் சொன்னாலோ இவள் வருத்தப்படு 
கிறாள் . சொல்லாமல் போய் ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் 
எல்லோரும் என்னையல்லவா நிந்திப்பார்கள் . என்ன செய் 
வது வந்தது வரட்டும் . அவளை வண்டி வைத்து கூட்டிப் 
போகிறேன் ( திரும்பிவந்து ) ஸ்ரீமதி வண்டி வந்திருக் 
றது வா போகலாம் . ( போகிறார்கள் ). 


ஸ்ரீமதி 


ககள் 


அங்கம் ! - காட்சி 6 . 


வ ! 


( சுந்தரி , ஸ்ரீமதி , உக்ரவர்மன் வருகிறார்கள் .) 
சுந் . அய்யா ! புருஷோத்தமனை என் தோழி பார்க்க வந்திருக்கி 

றாள் . பார்க்கலாமா ? 
உக் . அம்மா ! உன் தோழி யார் . 
சுந் . நாகராஜர் பெண் ஸ்ரீமதி . 
உக் . இந்தம்மாள் அவரைப்பார்க்கக் காரணமென்ன , அவருக்கு 

கலியாணம்கூட ஆகவில்லை போலிருக்கிறதே . 
சுங் . இல்லை . அவர் என் தோழியின் உயிரை தன் உயிரைக்கூட 

கவனிக்காமல் நதியில் அவள் விழுந்தபோது காப்பாற்றி 
இருக்கிறார் . ஆதலால் அவரைப்பார்த்து அவருக்கு அனு 

கூலமான சில சமாச்சாரங்கள் சொல்ல வந்திருக்கிறாள் . 
உக் . அம்மா ! யாராவது 

அவர் கல் 

மனதை கரைத்து 
அவரை உள்ளசங்கதி சொல்லும் படி செய்யமாட்டார் 
களா என்று தான் நானும் பார்க்கிறேன் . ஆனால் அவர் 
ஒன்றும் சொல்லுகிறதில்லையே ஒருவரையும் பார்க்க 
மாட்டேனென்கிறாரே என்ன செய்கிறது . இந்த அம்மா 
ளாவது அவர் வீம்பை மாற்ற முடியுமானால் எனக்கு சந் 
தோஷம்தான் . ஆகிலும் அவரை உத்திரவு கேட்டுவரு 

கிறேன் . ( போகிறான் ) . 
ஸ்ரீ . அய்யா ! அய்யா . நீங்கள் அவரிடம் போய் சொன்னால் என் 

னைப்பார்க்க சம்மதிக்கமாட்டார் . என்னைக்கூட்டிப்போய் 
அவரிடம் விட்டு விடுங்கள் . பிறகு நான் பேசிக்கொள்ளு 

கிறேன் , 
உக் . அப்படியே செய்கிறேன் . வாருங்கள் . ( உள்ளே கூட்டிப் 

போய் புருஷோத்தமரே உர்மைப்பார்க்க யாரோ வக் 

திருக்கிறார்கள் . ( போகிறார் . 
புரு . ( திடுக்கிட்டு ) ஆஹா , ஸ்ரீமதி நீ இங்கே 

உன்னை 
யார் இங்கு கூட்டிவந்தது . 
ஸ்ரீ . என் சகிதான் கூட்டி வந்தாள் . 


வரல மா . 


கம் அ 


ஸ்ரீமதி 


ண 


புரு . ( அவளைப்பார்த்து ) அய்யோ ; ஸ்ரீமதி உன் உடம்பு அரை 

உடம்பாய் போய்விட்டதே . கண்மணி நீ எதை நினைத்து 

இப்படி உருகிப்போகிறாய் . 
ஸ்ரீ . ( ஓடி அவரைக்கொண்டு அவர் முகத்தைப்பார்த்து ) பிறான 

நாதா என்னை நீங்கள் இப்படி கேழ்க்கவும் வேண்டுமோ . 
நீங்கள் அடைந்திருக்கும் கஷ்டத்தில் ஆயிரத்தில் ஒரு 
பங்கு இருக்குமா நான் அடைந்தது , அய்யோ உங்களை 
இந்த கோலத்திலா நான் பார்க்கவேண்டும் . 

உங்களை 
அடையாளம் தெரிந்துக்சொள்வது கூட கஷ்டமாயிருக் 
கிறதே . இப்படி நீங்கள் கஷ்டப்படும்போது இந்தப்பாவி 
யாகிய நான் வீட்டில் சுகமாயிருக்கும்படி நேர்ந்ததே . 

நான் என்ன செய்வேன் . 
புரு . ( ஸ்ரீமதியின் கண்ணைத் துடைத்து ) ஸ்ரீமதி உன் உ.டம்பு இப் 

போது இருக்கும் ஸ்திதியில் நீ இங்கே வரலாமா . நீ உன் 
தகப்பனாருக்காகவாவது உன் உடான ஜாக்ைேதயாய் 

பார்த்துக்கொள்ள வேண்டாமா . 
ஸ்ரீ . பிறான் 

மணநாதா . நீங்கள் என்னை இப்படி சோதிக்கலாமா . நான் 
எதையும் பொறுப்பேன் . உங்களுக்கு வந்த இந்த அவமா 
னத்தை நான் பொறுப்பேனா. நீங்கள் இந்தக்குலை செய்ய 
விலலையென்று என் மனதிற்கு நன்றாய் தெரியும் . எல் 
லோருக்கும் அப்படித்தெரியுமா . நீங்கள் என்னிடம் உண் 
மையைச் சொல்லாமல் போனால் நான் உயிர் விடுவேன் 


|ை 


புரு . ஸ்ரீமதி . இதென்ன முடியாத காரியத்தைக் கேழக்கிறாயே 

நான் சொல்லுவதற்கு ஏதாவதிருந்தால் சொல்லியிருக்க 

மாட்டேனா. 
ஸ்ரீ . பிறாணநாதா . 
புரு . ஸ்ரீமதி . இனி என்னை பிறாணநாதா என்றழையாதே . 
வேறு ஒருவனை கலியாணம் செய்து கொள்ள வேண்டிய 

ல்லவா . 
ஸ்ரீ . அய்யோ ! பிராணநாதா என் வாயில் அப்படி வருகிறதே . 
நானென்ன செய்வேன் . 

அந்தக் கலியாணம் 

வருகிற 


வள் 


ஸ்ரீமதி 


-1 cm 


வரையிலாவது நான் அப்படி கூப்பிடக்கூடாதா உங்களை . 
நீங்கள் ஏன் என்னை கண்மணி என்று கூப்பிட்டீர்கள் . 
தைவ சங்கல்பம் நாம் அப்படியே கூப்பிடும்படி பிருக் 
தாலுமிருக்கலாம் . இல்லாமல் போனால் என் வாயில் 

அப்படி வருமா .. 
புரு . ஸ்ரீமதி நடக்கக்கூடாத சமாச்சாரத்தை பேசுகிறாயே . இது 

எப்படி முடியப்போகிறது . நாளைக்கு விஜாரணை நான் 

தண்டனை அடைவதோ நிச்சயம் . 
ஸ்ரீ . நீங்கள் தண்டனை அடைவானேன் . கொலை செய்தது இன்னா 

ரென்று சொல்லிவிட்டால் போகிறது . பிறாண-- நீங்கள் 
உள்ளதை சொல்லமாட்டீர்களா . ( முகத்தை பிடித்துக் 

கொண்டு ) எனக்காக . எனக்காக . சொல்லமாட்டீர்களா . 
புரு . ( தலைகுனிந்து ) ஸ்ரீமதி நான் என்ன செய்யட்டும் . இனிமேல் 
சாக்ஷிகளை 

விசாரித்து என்னை தண்டிக்கவேண்டியது 
தானே . நான் விரோதமாய் சொன்னாலும் யார் நம்பு 

வார்கள் . 
ஸ்ரீ . அய்யோ நான் சொல்வதைக் கேளுங்கள் . நீங்கள் என்னை 

சற்று நிமிர்ந்து பாருங்கள் . நீங்கள் உள்ளதை சொல்லி 
டுங்கள் . கொலை நீங்கள் செய்ததாக நீங்களே ஒப்புக் 
காண்டாலும் அது பொய்யென்று 

அது பொய்யென்று எனக்கு தெரியும். 
புரு , இதென்ன நீ சொல்வது பொய்யாக விருந்தால நானிப்படி 

ஒப்புக்கொள்வேனா. 
ஸ்ரீ . பிறாண --- நான் சொல்லட்டுமா ? 

என் மனதுக்குத் தோன் 
றுகிறது என்னவென்றால் , நீங்கள் தோ என்னை உத் 
தேசித்து இப்படி ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் . அதற்கு 
இப்படி செய்வானேன் . அதற்கு எவ்வளவோ வழிக 
ளிருக்கின்றன . இப்படி அவமானமான குற்றத்தை ஒப் 
புக்கொண்டு பிறாணனை விடவேண்டுமா ( அழுது ) நாதா 
எனக்கிதை நினைத்தால் பொறுக்க முடியவில்லையே . 
உலகத்தார் உங்களை கொலையாளி என்று பழிக்கும் போது 
அதைக்கேழ்க்க என்மனம் சகிக்குமா . நீங்கள் அவளை சுட் 
டது உண்மையானால் என்னையும் சுட்டுவிடுங்கள் . பிறகு 
இந்தக் குற்றத்தை வேண்டும ” னால் ஒப்புக்கொள்ளுங்கள் . 


ஏதே 


+2 ( ) 


மேகி 


( அழுது ) ஸ்ரீமதி ! ஸ்ரீமதி ! அய்யோ ! நான் என்ன ஜன்ம 
மெடுத்தேன் ஸ்ரீமதி நான் போனால் பாதகமில்லை. 
போனால் உன்னை நம்பியிருக்கும் வேறு உயிரும் போகு 
மே . நீ இவ்வளவு சொல்வதற்காக நான் செய்யக்கூடி 
யது ஒன்றுதானிருக்கிறது . குற்றம் செய்ததாக ஒப்புக் 
கொள்ள போஜித்தேன் . இனி குற்றம் செய்ததாக ஒப்புக் 
கொள்ளவில்லை உனக்காக ஷிகளை கோர்ட்டில் 
விக்கட்டும். பிறகு கெய்வச்செயல் போல் நடக்கிறது . 

தபார் கணை வந்தது . 


1 


OFTH . என்னை மறந்து 

லுகிறேன் 
பத்னதப்பார்க்கப் 

பேடப்வா . 


T 


** ன (போகி 


f 


/ Wாதா நான் 
a , உமைப்பார்க்க 


* சாகர யேய் கலலது நீ போய் 

கோ உனக்கு சந்தோஷ 
Aari , 

பராக . சண்மணிபோய்வா . ஞாபகமிருக் 
மா . தயகன் பேரெள 


அக்கம் 1 - காட்சி 1 . 


சதாசோய்யர் வீ . 

( சந்திரசேகரர் வருகிறார் .) 
4. எல்லம். சம் இனி இங்கிருக்கக் கூடாது விஜாரணை சமாத் 

தில் சாமில்கிருந்தால் எந்த வேளையில் எப்படி வருமோ 
என்று மனம் கலக்குகிறது . இப்பொழுதே போலீஸ்கா 
ரரைக் கண்டால் பயமாயிருக்கிறது . சொஞ்சம் வெளி 


ஸ்ரீமதி 


12. 1 ; 


என் 


ar . 


தேசங்களில் போய்தான் இதெல்லாம் மறக்கவேண்டும் . 
இங்கிருந்தால் எங்கே போனாலும் வேணி 

புண் 
முன் தோன்றுகிறாள் . விஜாரணை முடிந்து இந்தப்பால் 
துலைந்த பிறகு வருவோம் ஆனால் ஸ்ரீமதிக்கு ஒரு கடிதம் 
எழுதவேண்டும் இல்லா விட்டால் ஜுரம் போனபிறகு 
தன்னைப் பார்க்கவில்லையென்று சொல்வாள் . எனக்கும் 
அவளைப்பார்க்க ஆவலாயிருந்த போதிலும் இந்த சமயத் 
தில் அவளைப்பார்த்தால் என் முகத்தில் எழுதியிருக்கும் 
கவலை அவளுக்குத்தெரிந்து விடும் . அவளுக்கும் என்னை 
பார்ப்பதில் இஷ்டமில்லை. ( கடிதம் எழுதுகிறான் ) ( எழுதி 

கவரில் போட்டு ) ஷண்முகா ? 
ஷண் . சாமி ! 
சந் . இதை தபாலில் போட்டு 

( போகிறான் ) . நல்ல 
நாம் பயணத்துக்கு தயார் செய்யவேண்டும் . அவன் என் 
னிடம் வாங்கின கடிதத்தை இங்கேயே கொளுத்திவிடுகி 
றேன் . ஆகா ! புருஷோத்தமா . என்னை நீ ஏமாற்றவல்ல 
வோ பார்த்தாய் . உன் வலையில் நான் அகப்படுவேனோ. 
( சட்டையில் கையை போட்டு திகைத்து ) ஆகா என்ன 
அக்கடிதத்தைக் காணோமே . என்ன செய்வேன் . முன் 
அந்த லெட்டர் கெட்டுப்போனது இப்போது இதுவும் 
போய்விட்டது . ( யோஜிக்கிறான் ) . ஷண்முகா ! நீ ஏதா 
வது கண்டாயா ? 

( ஷண்முகன் வருகிறான் . ) 
ஷண் . என்ன சாமி தபால்க்காரனையா ? 
சந் . முட்டாள் . அவனை பார் கேட்டார்கள் . நீ . இங்கேயாவது 

தோட்டத்திலாவது ஏதாவது கடிதம் கண்டாயா ? 
ஷண் . ஆம் சாமி கண்டேன் . 
சந் . எங்கே ! எங்கே ! எடுத்து வா . ( ஷண்முகன் ஓடுகிறான் ) 

நல்ல வேளை . 
ஷண் . இந்தாங்கசாமி ( ஒர் கடிதத்தைக் கொடுக்கிறான் ). 
சந் . ( அதைப்பார்த்து ) சீ . சீ . இதை 

கேட்டார்கள் . 


யாரடா 


. 


16 


கஉ 2 . 


ஸ்ரீமதி 


யாரோ இறந்து போன கடிதத்தைக்கொண் வெந்து காண் 
பிக்கிறாயே , ( அதை எறிந்து ) வேறு கடிதம் ஒன்றும் 

உன்னிடம் அகப்படவில்லையா ? 
ஷண் . இல்லையே ! சாமி , 
சந் . நல்லது ஷண்முகா ! நான் சிலகாலம் வெளிதேசங்களுக்குப் 

போய் வருகிறேன் . இங்கே நீ ஜாக்ரதையா யிருக்கவே 
டும் . வீட்டில் ஜாக்ரதைக்கு உன்னைத்தான் நம்பி யிருக் 

கிறேன் . 
ஷண் . சாமி ! அப்படியே ஆகட்டும் . எனக்கு கொஞ்சம் சிலவு 

யிருக்கிறது . ஒரு 10 ரூபாயாவது கொடுத்துப்போங்கள் . 
சந் . அடே அயோக்யா அன்று நான் ஞாபகமூட்டினதை மறந்து 

விட்டாயோ கல்லது நான் போய் வருகிறேன் . ஜாக்ரதை 

( போகிறான் ) . 
ஷண் . போ துலஞ்சுபோ . கடிதமா ? அதை உன்னிடம் கொடு 

த்துவிட்டால் பிறகு உன்னிடம் எனக்கு என்ன கிடைக் 
கப்போகிறது , பணமோ உன்னிடம் கிடைக்கிற வழி 
பில்லை . பழியையாவது தீர்த்து உன்னை பிணமாய்ப் பார் 
க்கிறேன் . ( போகிறான் ) 


அங்கம் 4 - காட்சி 8 . 


( 


(நாகராஜர் வீடு , ஸ்ரீமதி , சுந்தரி வருகிறார்கள் .) 
ஸ்ரீமதி . சுந்தரி ! சுந்தரி ! 
சுந்தரி . ஏண்டி ஸ்ரீமதி என் இவ்வளவு அவசரமாய்க்கூப்பிட்டாய் . 
ஸ்ரீ . ஏண்டி யின்றைக்குத்தானே விஜாரனை . 
சுந் . ஆமாம் . 
ஸ்ரீ . சுந்தரி , நீ -- நீ ஒன்று செய்கிறாயோ , எனக்காக ! 
சங் . என்ன செய்யவேணும் . 
ஸ்ரீ . நீ கோர்ட்டுக்குப் போய் விஜாரணை என்ன நடக்கிறதென்று 

பார்த்து வருகிறாயா . 
சுந் . ஏண்டி ! நான் அங்கே எப்படி போகிறது . என்னை உள்ளே 

விடுவார்களா . அங்கே எனக்கு யார் 


துணை . 


ஸ்ரீமதி 


க 2 


ஸ்ரீ . ( யோஜித்து ) சுந்தரி நீ ஒன்று செய் , எங்கப்பாவைப்பார்த்து 

வரச்சொல்லுகிறேன் . நீயும் கூடவே போ . உனக்காக 
பார்க்க ஆசையாயிருக்கிறதென்று சொல் நான் அப்பா 
விடம் சொல்லி உன்னைக் கூட்டிப்போய் தகுந்தவிடத்தில் 
உன்னை உட்காரவைக்கும்படி சொல்லுகிறேன் . 

[ நாகராஜர் வருகிறார் . ) 
ஸ்ரீ . அப்பா ! இன்று விஜாரணையாமே . நீங்கள் போய் பார்க்கி 

றீர்களா . 
நாக . இந்த ஊரே போகிறது . நான் போகாமலிருப்பேனா. இதோ 

போகப்போகிறேன் . சந்த்ரசேகரரைமட்டும் காணோம் . 

அவர் எங்கேயோ போய்விட்டார் . 
ஸ்ரீ . ஏன் இருந்து தம்பிக்கு ஒத்தாசை செய்யவேண்டுமென்று 

அவருக்குத் தோன்றவில்லையோ. 
நாக . அப்படியில்லை . அவரோ வீம்பாய் குற்றத்தை ஒப்புக்கொள் 

கிறார் . இங்கிருந்து இந்த கஷ்டத்தை பார்ப்பதைவிட. 

எங்கேயாவது போய்விடலாமென்று போயிருப்பார் . 
ஸ்ரீ . அதென்ன திடீரென்று போய் விட்டாரே . உங்களிடம் 

சொல்லிக்கொண்டாரா . 
நாக . இல்லை எனக்கும் காரணம் தெரியவில்லை அவரும் முன்போ 

லில்லை . ஏதோ கவலையுடனிருப்பதாக தோன்றுகிறது . 
ஸ்ரீ . தம்பியின் கஷ்டத்தைப்பார்த்து சகிக்கமாட்டாமல் 

ஏற்பட்டிருக்கலாம் . 
நாக . சரி நோமாகிறது . நான் கோர்ட்டுக்குப்போகிறேன் ( போகி 

றார் , சுந்தரி கூடப்போகிறாள் ) . 
ஸ்ரீ . சுந்தரி , நீ எங்கே போகிறாய் . 
சங் . நானும் கோர்ட்டுக்குப்போய் இந்த கேஸ் நடக்கிறதை பார் 

த்து வருகிறேன் . 
ஸ்ரீ . அப்பா அவளும் வருகிறாளாம் . அவளைப்பார்த்துக் கொள் 

ளுங்கள் . சரியான படத்தில் உட்கார வையுங்கள் . 
நாக . சரி வரட்டும் . அவளுக்குத் தனியாக இடம் கொடுக்கச் 

சொல்லுகிறேன் . ( போகிறார்கள் ) . 


கவலை 


52 IT 


ஸ்ரீமதி 
ஸ்ரீ . ஏது அவர் திடீரென்று போய்விட்டது . காரணம் தெரிய 

வில்லையே ( தபால்காரன் கடிதம் கொடுத்துப்போகிறான் ) 
படித்துப்பார்த்து , ஆஹா ! இதென்ன இப்படி எழுதியி 
ருக்கிறாரே , சந்த்ரசேகரர் இது நிஜமாயிருக்குமா ? புரு 
ஷோத்தமன் குலை செய்ததை நான் நேரில் பார்த்தேன் . 
ஆனகையால் நானிங்கிருந்தால் யாராவது திடீரென்று 
என்னை சாக்ஷியா யிழுத்து விடுவார்கள் . அப்படி விஜா 
ரித்தால் தம்பிக்கு விரோதமாய் சாக்ஷிசொல்ல வேண்டி 
பிருக்குமென்று புறப்பட்டுப்போய் விட்டதாக எழுதியி 
ருக்கிறாரே , ஆகா ! ஒருவேளை இதனால் தான் நாம் அன்று 
அவ்வளவு கட்டாயம் செய்து கேட்டும் சொல்லமாட்டே 
னென்றாரோ அப்படி அவர் கொலை செய்யப்பட்டவரா . 
ஒருவேளை பக்ஷி எதையாவது சுட்டு அது அவள்மேல் 
பட்டு இறந்துபோய் விட்டாளோ . அதைச் சொன்னால் 
நம்பமாட்டார்களென்று இப்படி யிருக்கிறாரோ . அய் 
யோ ! ஒன்றும் தெரியவில்லையே . நான் என்ன செய்யட் 

ஆகிலும் சந்த்ரசேகரர் பொய் சொல்வானேன் . 
எல்லாவற்றிற்கும் வாயைத்திறந்து அவர் உள்ளதைச் 
சொன்னாலல்லவ ! , நன்றாயிருக்கும் . கடிதமும் முழுவதும் 

பார்க்கவில்லையே பார்ப்போம் ( பார்த்து ) தான் 
விஜாரணையெல்லாம் நடந்தபிறகு வருகிறாறாம் . அதா 
வது தனக்கு த்ருப்தியாய் தம்பி போனபிறகு வருவார் 
போலிருக்கிறது . நமது தலைவிதி தான் எப்படியெல்லா 
மிருக்குமோ பார்ப்போம் . ( போகிறாள் ) . 


நான் 


அங்கம் 5-- காட்சி 1 . 


மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு , மாஜிஸ்ட்ரேட் , 

கான்ஸ்டேபில் , க்ளர்க் வருகிறார்கள் . ) 

கோர்ட்டு இறைச்சல் . 
கான்ஸ்டேபில் . Silence பேசதே பிறாது பிடிசன் , பிறாது 


பிடிசன் . 


ஸ்ரீமதி 


52 . 


ஒருவன் . ( பிறாதைக்கொடுத்து ) சாமி காலில் ( விழுகிறான் ) . 
மாஜி . என்னடா சங்கதி எழுந்திருந்து சொல்லடா . 
ஒரு . சாமி ! என் பெண்சாதி சாமி , ஊ , ஊ , ( அழறான் ). 
மாஜி . ஏண்டா அழறே உன் பெண்சாதிக்கென்ன . 
ஒரு இல்லே சாமி . அந்த படுகாளிப்பயல் அடுத்த வீட்டு சுப்பன் 

இருக்கா நல்ல . 
மாஜி . அவன் அவளை கூட்டிக்கொண்டு போய்விட்டானா. 
ஒரு . அய்யோ இல்லை ! சாமி ! அந்தப்பால் அவளை அடுச்சு காயப் 

படுத்திவிட்டான் சாமி . 
மாஜி . ஏண்டா , உன் பெண்டாட்டி எங்கே . 
ஒரு . ஊட்டிலிருக்கிறாள் சாமி . 
மாஜி . பிறாது அவள் கொடுக்கணுண்டா நீ கொடுக்கக்கூடாது . 
ஒரு . என்ன சாமி ? என் பெண்டாட்டி என் சரக்கல்ல எனக்குப் 

பாத்யமில்லையா . என்ன சாமி . 
மாஜி . பெண்டாட்டி உனக்கு பாத்யம் தாண்டா : பிறாது அவள் 

தாண்டா கொடுக்கவேணும் , 
ஒரு . நல்ல கோர்ட்டு சாமி . புருசனுக்குப் பெண்டாட்டி பாத்ய 

மில்லேங்கர கோர்ட்டு , 
மாஜி . சரி . உன் பிறா.து தள்ளுபடி போ . 
ஒரு . சாமி நியாயமில்லையா இங்கே . 
சே . போடா போ . பேசாதே போ . போ . ( தள்ளுகிறான் ). 
வேறு ஒருவன் . ( பிறாதைக் கொடுத்து ) சாமி கும்பிடரேன் . 
மாஜி . என்னடா, சமாச்சாரம் . 
வே . ஒ . அல்லாம் நல்ல சமாச்சாரம் தானுங்க . 
மாஜி . அடே உன் கேஸ் என்னடா , 
வே . ஒரு . என் காட்டுக்கும் பேர்பாதி காட்டுக்கும் . 
மாஜி . பேர்பாதி காடுன்னா என்னடா . 
சேவு . பிரதிவாதி என்பதற்கு இவர்களெல்லாம் பேர் பாதி என்று 

சொல்வது வழக்கம் . 
மாஜி . சரி மேலே சொல் . 
வே . ஒரு . கேட்டிங்களா பேர் பாதிகாட்டுக்கும் என் காட்டுக்கும் 


T2 . t 


ஸ்ரீமதி 


தோ . 


நடுவிலிருக்கும் புளியமரம் பொதுமரம் , பொதுமரம் , 

கேட்டிங்களா. 
மாஜி . ஏண்டா . அதை உன்னைக்கேட்காமல் அவன் வெட்டினானா. 
வே . ஒரு . ஆமா ! சாமி . உங்களு 

களுக்கு என்னமாத்தான் தெரிஞ்சு 
அதிகாரின்னா இப்படி பிருந்தால்லா 

யிருந்தால்லா நியாயம் 
கிடைக்கும் . சும்மாவா ஒசர குந்தியிருக்கிறது . 
மாஜி . அடே உன் பிறாது தள்ளுபடி இது Civil விவகாரம் . 
வே ஒரு . சந்தோசம் சாமி , பேர் பாதிக்கு கோட்டீசு எப்போ 

வருங்க . 
மாஜி . மடயா ! உன் பிறாதை தள்ளிபோட்டேண்டா. நீ சீவில் 

கோர்ட்டுக்குப் போ பாத்யா பாத்யதையைப் பத்தின 
விவகாரம் உன்னுடையது . இங்கே விஜாரிக்கமாட் 

டோம் . 
வே . ஒரு . என்ன சாமி இங்கே வந்தா அங்கே போ அங்கே 

போனால் இங்கே வா என்று இதுதானா நியாயங்க . 
மாஜி . சற்று முன் நல்ல நியாயம் கிடைக்குமென்றே . இப்போ 

இப்படி சொல்லுகிறாயே போடா . 
வே . ஒரு . போங்கசாமி இதுதானா நியாயம் இதுக்குத்தானா அக் 

தனாம் உசரத்தில் வந்து குந்திக்கிட்டீங்க . 
சேவு . பேசாதே --- போ - ( தள்ளுகிறான் ) . 
மாஜி . ( குமாஸ்தாவைப் பார்த்து ) இன்றைக்கு விஜாரணை கேஸி 

ல் முதலில் எடுக்கவேண்டியது எது . 
குமா . அந்த , பி - ஆர் - கேஸ்தான் அவசரம் . 
மாஜி . சரி , குற்றவாளியைக் கூப்பிடச் சொல் . 

secutor வந்திருக்கிறாறா. 
குமா . அடுத்த அறையில் இருக்கிறார் . 
மாஜி . சரி ! அந்த கேஸ் முதலில் எடுப்போம் , 
குமா . ஆர்டர்லி புருஷோத்தமன் என்று கூப்பிடு . 
ஆர் . புருஷோத்தமன் புருஷோத்தமன் . 

( புருஷோத்தமன் வந்து கைதியாக 
நிற்கிறான் கூட்டில் .] 


Public pro 


ஸ்ரீமதி 


triol 


மாஜி . ( Public prosecutor ரைப்பார்த்து ) உங்கள் சாக்ஷிகள் 

தயாராய் இருக்கிறார்களா. 
பப் . இருக்கிறார்கள். 
மாஜி . சரி சாக்ஷிகளைக் கூப்பிடுங்கள் . 
பப் , முதல் சாக்ஷி ஹூலேன் . 
ஆர் . ஹ ஸேன் ஹுஸேன் ஹுஸேன் வந்து (மிலிடரிசலாம் 

வைத்து பெட்டியில் ஏறிப்றமாணம் செய்து நிற்கிறான் .) 
பப் . ஓய் இந்த கேஸ் விஷயமாய் உமக்கு தெரிந்ததைச் சொல்லும் . 
ஹூ . நான் 

கைதியை கொலை நடந்த இடத்தில் பிடித்தேன் . 
ஒருவருமில்லை கீழே துப்பாக்கி 

இருந்தது 
( குமாஸ்தா காண்பிக்க இதுதான் இதை எடுத்துப் பார்த் 
ததில் இவர் பெயரின் முதல் எழுத்துகள் இருந்தன . இவர் 
சட்டையில் ரத்தம் இருந்தது , இந்த சட்டைதான் , யார் 
குலை செய்ததென்று கேட்டேன் . ஒன்றும் சொல்ல 
மாட்டேனென்றார் . அரெஸ் டு செய்தேன் , பிறகு ஜயி 

லில் கொண்டுபோய் அடைத்தேன் . அவ்வளவு தான் . 
மாஜி . (புருஷோத்தமனை பார்த்து ) நீர் ஏதாவது கேழ்வி கேழ்க் 


வேறு 


கிறீரா . 


புரு . ஒன்றுமில்லை ( ஹுஸேன் போகிறான் ). 
மாஜி . அடுத்த சாக்ஷி . 
பப் . வாத்யார் குப்புசாமி சாஸ்திரிகள் . 
ஆர் . குப்புசாமி சாஸ்திரிகள் வாங்கப்யா -- வாத்யாரே . சீக்கிரம் 
வாங்கோ . 

குப்புசாமி சாஸ்திரிகள் முழங்காலுக்கு 
மேல் வேஷ்டி கட்டிக்கொண்டு மேல் 
வேஷ்டியை தலையில் கட்டிக்கொண்டு 
தலையில் அடித்துக் கொள்வது போல் 

சலாம் செய்து நிற்கிறார் .) 
மாஜி . என்ன ஓய் தலையில் என்ன க 

கட்டு . 
கு . சா . கோர்ட்டாருக்கு மரியாதை . தலை தெரியப்படாது என்று 

சொன்னா. மேர்வேஷ்டியை தலையில்கட்டிக்கொண்டேன் . 


க - அ 


ஸ்ரீமதி 


மாஜி . ஒரு சட்டியை தலை பில் கவிழ்த்துக் கொண்டு வருகிறது 

தானே , இடுப்பு வேஷ்டியை இன்னும் தூக்கிக் கட்டுகிறது 

தானே . 
வேஷ்டியைத் தொங்கவிட்டுக் கட்டுவது அவமரியாதை என்று 

சொல்வார்கள் . உத்திரவுப்படி நடக்கிறேன் . 
மாஜி . நல்லது ஓய் சத்யம் செய்யும் ( செய்கிறார் ) ஓய் உமக்கென்ன 

தெரியும் . 
கு . சா . எனக்கு சாஸ்திரம் வரும் , அத்யானம் நன்றாப் செய்திருக் 

கேன் , உபாத்தியாயமும் நன்றாய்த் தெரியும் . எல்லாம் 
அவிடத்து தயவு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் 

குறைச்சலில்லை . 
மாஜி . என்ன உளருகிறீர் கேசைப்பத்தி கேட்டால் பூரிதக்ஷணை 

கேழ்க்க வருகிறீரே. இந்தக் கேசைப்பற்றி உமக்கு 

என்ன தெரியும் . 
கு . சா . ( சிறித்து ) எனக்கென்ன தெரியும் எனக்கு ஒன்றும் தெரி 


மாஜி . ஏன் வந்தீரிங்கே தக்ஷணை வாங்கவா . 
கு . சா . அப்படி யில்லை இவரைப் பிடித்துக்கொண்டு வந்தபோது 

பார்த்தேன் சட்டையில் ரத்தமிருந்தது , துப்பாக்கியில் 
அவர் பேர் இருந்தது , இந்தக் குற்றம் செய்தீரா என்று 

நாங்கள் கேட்டதில் ஒன்றும் சொல்லமாட்டேனென்றார் . 
மா . ( புருஷோத்தமனை பார்த்து ) நீர் ஏதாவது கேழ்க்கிறீரா . 
புரு . ஒன்றுமில்லை . (சாக்ஷி போகிறார் ). 
மாஜி . அடுத்த சாக்ஷி . 
பப் . பாபுராவ் . 
ஆர் . பாபுராவ் .. ( பாபுராவ் பெட்டியில் ஏறி நிற்கிறார் .) 
குமா . நான் சொல்லுகிறபடி சொல்லும் சர்வவல்லமை . 
பா . சர்வவள்ளாமை . 
மாஜி . ஓய் வல்லமையென்று சொல்லும் . 
பா . வளமை . 
குமா . உள்ள வதவத்தின் முன்பாக நான் சொல்வது நிஜமேயல் 

லாமல் . 


ஸ்ரீமதி 


62 . 


பா . நிஜமில்லாமல் , 
மாஜி . ஓய் நிஜமில்லாமல் பொய்யா சொல்லப் போகிறீர் சத்ய 

மாய் சொல்லுகிறேனென்று சொல்லும் . போதும் . 
பா . சத்யமாய் சொல்லுகிறேன் . 
பப் . ஓய் இக்கேஸ் விஷயமாய் உமக்கு தெரிந்ததை சொல்லும் . 
பா . எனக்கு ஒன்றும் தெரியாது . குலை நடந்த யிடத்துக்குப் பின் 

புறம் என் வீடு , நான் அந்தப் பெண் அந்த இடத்துக்கு 
வந்ததைப் பார்த்தேன் . சற்று நேரத்திற்கெல்லாமிவர் 

அங்கே யிருந்ததைப் பார்த்தேன் . இது தான் . 
மாஜி . அந்தப் பெண் எங்கே நின்றாள் . 
பா . ஒரு நொங்கு செடியின் கீழே நின்றாள் . 
மாஜி . நொங்கு செடியாவது அது என்ன செடி . 
ஆர் . பனமரத்தைச் சொல்லுகிறார் . 

சில ராயர்களுக்கு தமிழ் செவ்வையாய் வராது . 
மாஜி . ( புருஷோத்தமனை பார்த்து ) நீர் ஏதாவது கேழ்க்கிறீரா . 
புரு . ஒன்றுமில்லை ( பாப்பு ராவ் போகிறார் ) . 
பப் . சாக்ஷிகளிவ்வளவுதான் . 
மாஜி . ( புருஷோத்தமனை பார்த்து ) ஐயா உமக்கு ஏதாவது சொல் 

லிக்கொள்ள வேண்டுமா . சாக்ஷி உண்டா ? 
புரு . ஒன்றுமில்லை . 
மாஜி . சரி , சர்க்கார் தரப்பில் மூன்று சாக்ஷிகள் விஜாரித்திருக் 

கிறார்கள் . அவர்கள் சாக்ஷியத்தால் நீர் குலை செய்ததாக 
ஏற்படுகிறது . உமக்கு சாக்ஷி ஒருவருமில்லை ஆகையால் 
உம்மை செஷனில் விஜாரிக்க கமிட் செய்திருக்கிறோம் . 

( எல்லோரும் போகிறார்கள் . ) 


அங்கம் 5- காட்சி 2 . 


ஜயில் வெளி பக்கம் . 
( சூரியகாறாயணன் , ப்ரதாபசிங் 

ர்கள் . ) 


17 


க . ) 


ஸ்ரீம் 


சூரி . ப்ரதாபசிங் , நீ இதில் உன் சாமார்த்தியம் முழுவதும் காண் 

பிக்க வேண்டும் . இந்தமாதிரி கேஸ் நான் இதுவரையில் 
கேட்டதில்லை . குற்றவாளியும் வாதிதரப்போடு சேர்ந்த 
கேஸ் வெகு அதிசயமல்லவா . நான் பேபரில் இதைக் 
கண்டதும் இது என் சினேகிதன் புருஷோத்தமனாய்த் 
தானிருக்கவேண்டுமென்று ஓடிவந்தேன் . அவன் ஒரு 
போதும் கொலை செய்யக்கூடியவனல்ல . இதில் ஏதோ 
விசேஷமான ரகஸ்யமிருக்கிறது . ஆராய்ந்து பார்க்க 

வேண்டும் . 
சிங் . சினேகிதா ! நீ எனக்கு சொல்லவும் வேண்டுமோ நீ வருவ 

தற்கு முன் இந்த கேஸில் நிஜத்தை கண்டுபிடிக்க வேண்டு 
மென்று எனக்கு ஆவலிருந்தது . நீ வந்த பிறகு இந்த 

கேஸ் எனக்கு சொந்தமாகிவிட்டது . 
சூரி . சிங் , நீ சிலவுக்கு யோஜிக்க வேண்டாம் . என்ன சிலவானா 

லும் ஆகட்டும் . நான் தருகிறேன் . நல்லது நான் ஜயி 
லுக்குப் போய் என் சினேகிதனைப் பார்த்து வருகிறேன் . 

( சிங் போகிறார் .) 
சூரி . (உக்ரவர்மனை பார்த்து ) அய்யா ! புருஷோத்தமனை நான் 

பார்க்கலாமா . 
உக் . அய்யா ! உங்களைப்போல் எத்தனையோ பேர்கள் சினேகி 

தர்கள் , அவரைக்கெஞ்சிக் கேட்டாகிவிட்டது . ஒன்றும் 
சொல்லமாட்டேன் என்கிறார் போய் வாருங்கள் உங்க 

ளுக்காவது நிஜம் சொல்வாரோ பார்ப்போம் . 
சூரி . எப்படியோ பார்ப்போம் . ( போகிறார் ) . 

[ ஜயிலில் உள் அறை ] . 
புரு . ( ஓடிவந்து சிநேகிதனைக் கட்டிக்கொண்டு ) சிநேகிதா நீ எப் 

போது வந்தாய் ஓகோ கடைசி காலமாகையால் என்னை - 
சூரி . ( அவன் வாயைப் பொத்தி ) சினேகிதா என்ன சொல்ல வந் 

தாய் . இனி இந்த மாதிரி பேசாதே . 
புரு . ஏன் நான் உள்ளதைத்தானே சொல்லுகிறேன் . நீ வந்ததும் 

வியாயம் தானே . பிறகு நீ என்னை எங்கே பார்க்கப்போகி 
றாய் . 


15.h1 


ஸ்ரீமதி 
சூரி . சினேகிதா ! இதென்ன பேச்சு . இதெல்லாம் நீயே செய்து 

கொண்டது தானே நீ இதை செய்ததாக ஒப்புக்கொண்ட 
போதிலும் நான் உன்னை நம்பமாட்டேன் . இதில் ஏதோ 
ரகஸ்யமிருக்கிறது . அதை நீ என்னிடம் சொல்லிவிட்டு 
பிறகு உன்னிஷ்டம் போல் செய் . பகிரங்கமாய் சொல்ல 

வேண்டாம் . நான் எல்லாம் பார்த்துக்கொள்ளுகிறேன் . 
புரு . சினேகிதா ! எல்லோரும் என்னை இந்தக்கேழ்வி கேட்டாகி 

விட்டது . நீ ஒருவன் மீதி , நீயும் கேட்டுவிட்டாய் எல் 
லோருக்கும் நான் சொன்ன பதிலை உனக்கும் சொல்லி 

விடுகிறேன் , எனக்கு ஒன்றும் தெரியாது . 
சூரி . சினேகிதா ! அந்த பதிலை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் . 

நீ என்ன காரணத்தினால் இந்தமாதிரி பிடிவாதம் செய்கி 
றாய் அதையாவது சொல்லிவிடு , அது சரியான யோஜ 

னையா என்றாவது பார்க்கிறேன் . 
புரு . யோஜனை என்ன இருக்கிறது . ஊமையை பேசச்சொன்னால் 

என்ன செய்கிறது . 
சூரி . உண்மையான ஊமை பேசமுடியாது , பாசாங்கு செய்யும் 

ஊமை பேசமுடியும் , 
புரு . உயிர் போவதில் யாராவது பாசாங்கு செய்வார்களா . 
சூரி . சரி , நீ உன் வீம்பை விடமாட்டாய் . நல்லது நான் வேறு 

யோஜனை சொல்லுகிறேன் அந்தப்படியாவது செய்வாயா . 
புரு . என்ன செய்ய வேண்டும் . 
சூரி . நான் உனக்காக பெரிய பாரிஸ்டர் கூட்டி வருகிறேன் . 

அவருக்கு உன்னால் என்ன சமாச்சாரம் சொல்லக்கூடு 

மோ அதைச் சொல்லவேண்டும் . 
புரு . நான் சொல்லக்கூடியது ஒன்றுமில்லை . இருந்தால் உனக்கு 

நான் சொல்லியிருக்கமாட்டேனா. ஏன் எனக்காக வீண் 
சிரமப்படுகிறாய் . எனக்கு பாரிஸ்டர் வந்து என்ன ஒத் 
தாசை செய்யப்போகிறார் . எனக்கு விரோதமான சாக்ஷி 
யோ பலமாயிருக்கிறது . நான் ஒன்றும் செய்யக்கூடிய 
தில்லை . நீ எனக்காக ஏன் வீணில் பணத்தை சிலவு 
செய்ய பார்க்கிறாய் . 


க 2 


ஸ்ரீமதி 


சூரி . சினேகிதா ! உன் விஷயத்தில் பணச்செலவை நான் பார்க்கப் 

போகிறேனா. அது விஷயத்தை நீ கவனிக்கவேண்டாம் . 
இதன் உண்மையை நீ சொல்லாவிட்டாலும் நான் கண்டு 

பிடிக்கிறேன் பார் . 
புரு . சரி , உன்னிஷ்டப்படி செய் . ஆனால் நான் உன்னை ஒன்று 

கேட்டுக்கொள்ளுகிறேன் . விஜாரணையன்று நீ ஸ்ரீமதி 
அவள் தகப்பனார் இவர்களை எங்கேயாவது கூட்டிக் 

கொண்டுபோய் விடு . அவர்களிங்கே இருக்கக்கூடாது . 
சூரி . ஏன் அதை நீ அவ்வளவு அவமானமாய் நினைத்தால் உள் 

ளதை சொல்லிவிடுகிறது தானே . ஏன் மறைக்கிறாய் . 
புரு . நான் ஒன்றும் மறைக்கவில்லையே , 
சூரி . ஒருவேளை பக்ஷி சுடப்போய் அவளிருப்பது தெரியாமல் 

அந்தப் பக்கம் சுட்டு அவள் இறந்தாளோ . அப்படி 

யிருந்தால் சொல்லிவிடு , உனக்கு விடுதலையாகும் . 
புரு . அப்படி ஒன்றுமில்லை . இருந்தால் நான் சொல்லமாட்டேனா. 
சூரி . அதிருக்கட்டும் . சந்த்ரசேகரனை எங்கே அனுப்பினாய் . 
புரு . அவன் ஊரிலில்லையா எனக்குத் தெரியாதே . எங்கே போயி 

ருக்கிறான் . 
சூரி . அதிருக்கட்டும் . உன்னை கலியாணம் செய்து கொள்வதில் 

வெகு ப்ரியமாயிருந்த ஸ்ரீமதி சந்த்ரசேகரனை கலியாணம் 

செய்துகொள்ள சம்மதித்த காரணமென்ன . 
புரு . அவள் தகப்பனுக்கு கடன் அதிகமாயிருந்தது . அதை 

சந்த்ரசேகரன் கொடுப்பதாய் வாக்களித்தான் . அதனால் 

சம்மதித்தாள் . 
சூரி . சினேகிதா நாகராஜருக்கு கடன் ஏது . அவர் ரொக்கமல் 

லவா வைத்திருந்தார் . 
புரு . அதை எதோ பாங்கில் போட்டிருந்தாராம் , கடன் வாங்கி 

யும் போட்டிருந்தாராம். பாங்கு இன்சால்வெண்டாகி 

சொத்து போய் கடன் மிச்சமாம் . 
சூரி . சினேசிதா ! ஒரு கடிதம் எனக்கு இது விஷயமாய் நீ எழுதி 

யிருக்கக்கூடாதா இந்தக்கடனை நான் உனக்காக அடைத் 
திருக்க மாட்டேனா. நீ அவளை கலியாணம் செய்திருக்கக் 


ஸ்ரீமதி 


கங். 


கூடாதா . அவளையும் கஷ்டத்துக்குள்ளாக்கி நீயும் கஷ்ட 

பட்டுக்கொண்டிருக்கிறாயே . 
புரு . உனக்கு எப்படி தெரியப்படுத்துகிறது . நீ சொன்னபடி கடி 

தம் போட்டாயா . உன் விலாசம் எனக்குத் தெரியவில் 

லையே . 
சூரி . இதல்லாம் வீண்பேச்சு . நீ பிறருடைய ஒத்தாசையை ஏற் 

றுக்கொள்ளமாட்டாய் . ஏன் பேபரில் போடக்கூடாது 
பேபரில் பார்த்துத்தானே இப்போது உன் கேஸ் சமாச் 
சாரம் எனக்குத் தெரிந்தது . நாகராஜருக்கு கடன் வாங்கி 
கொடுத்தது யார் தெரியுமா உனக்கு . அவரை பாங்கில் 
போடச்சொன்னது யார் ? இதெல்லாம் சந்த்ரசேகரன் 

செய்திருப்பானென்று நினைக்கிறேன் . 
புரு . எனக்குத் தெரியாது அது விஷயம் நான் விஜாரிக்கவில்லை . 
சூரி . ஸ்ரீமதியைக் கேட்டால் தெரிந்திருக்குமே . இப்படி எல்லா 

வற்றையும் யோஜிக்காமல் நம்பியிருக்கிறாயே . சந்த்ர 

சேகரன் தான் இப்படியெல்லாம் செய்திருக்கவேண்டும் . 
புரு . இருக்காது அவன் சமயத்தில் ஸ்ரீமதிக்கு உதவி செய்ய வந் 

தவனேயல்லாது வேறில்லை . 
சூரி . நல்லது தீர விஜாரித்து இதன் உண்மையை அறிகிறேன் . 

( போகிறான் ) . 
அங்கம் 5 -காட்சி 3 . 


நாகராஜய்யர் வீடு . 

[ ஸ்ரீமதி , சுந்தரி வருகிறார்கள் .) 
ஸ்ரீ . சுந்தரி ! செஷன்ஸ் கோர்ட்டு விஜாரணை எப்போது . 
சங் . காளையதினம் விஜாரனையாம் , கூட்டம் எவ்வளவு வந்திருக் 

கிறது வேடிக்கை பார்க்க . 
ஸ்ரீ . ( பெருமூச்சு விட்டு ) ஹா ! இதுவும் ஒரு வேடிக்கையா . 
சங் . சர்க்கார் தரப்புக்கு பாரிஸ்டர் க்ருஷ்ணராவ் வருகிறாராம் . 

அவர் வெகு கெட்டிக்காரராம் . பொய்யை நிஜமாகக் 
காண்பிப்பாராம் . எல்லோரும் அவர் பேச்சைக் கேழ்க்க 
ஆவலுடன் வந்து கார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் . 


கச 


ஸ்ரீமா 


ஏது 


ஸ்ரீ . ஏண்டி அப்படிப்பட்ட பாரிஸ்டர் வந்து கேஸ் நடத்தினால் 
என் புருஷோத்தமர் தப்பிப்போக முடியுமா . 

சகி என் 
னடி செய்கிறது . 
சு . புருஷோத்தமருக்கும் பாரிஸ்டர் ஒருவர் வருகிறாராண்டி . 

அவர் பேர் பாரிஸ்டர் சாமினாதய்யராம் . அவரும் வெகு 
கெட்டிக்காரராம் அதிலும் குற்றவாளி குயிலேயே 
பேசினவராம் . அவர் இதுவறையில் கேஸ் நடத்தி ஒரு 
குத்தவாளியாவது தண்டிக்கப்பட்டான் என்பது கிடை 
யாதாம் . அவர் பேச்சையும் கேழ்க்க ஆவல் கொண்டு 

வெகு கூட்டம் வந்திருக்கிறது . 
ஸ்ரீ . ஏண்டி : இதென்ன ஆச்சரியமாயிருக்கிறது . அவர் வக்கீல் 

வேண்டாமென்று சொல்லிக்கொண்டிருந்தாரே . 
இதற்கு சம்மதித்தது . இவ்வளவு பெரிய வக்கீல் வைக்க 

அவருக்கு பணம் தான் ஏது . 
சு . அதையும் நான் விஜாரித்தேண்டி . அவருக்கு யாரோ ஒருவர் 

பணக்கார சினேகிதராம் . அவர் வக்கீல் வைத்திருக்கி 

றாராம் . 
ஸ்ரீ . ஓகோ சூரியநாராயணனோ. அவர் வெகு பணக்கார சினே 

கிதர்தான் , உனக்கு எப்படி தெரிந்தது இதெல்லாம் . 
சு . ஏண்டி நீயிது விஷயமெல்லாம் தெரிந்து கொள்ள ஆவலுடன் 

இருப்பாயென்று எனக்குத் தெரியாதா . அதற்காகத் 
தான் எல்லாம் விஜாரித்து வந்தேன் . 

( நாகராஜய்யர் வருகிறார் . ) 
ஸ்ரீ . அப்பா : நாளைக்கு விஜாரணையாமே என்னையும் கூட்டிப் 

போகிறீர்களா ? 
நாக . ஏன் நீ இங்கேயே இரேன் . அந்தக் கூட்டத்திலே நீ வரு 

வானேன் . 
ஸ்ரீ . தனியாயிருக்கக்கூடிய இடமில்லையா . நான் செஷன்ஸ் 

கோர்ட்டு பார்த்ததே யில்லை அப்பா . 
நாக . சரி இருக்கட்டும் நான் வேண்டிய ஏற்பாடுகள் இன்றே 

செய்து வைக்கிறேன் . அதிருக்கட்டும் . ஸ்ரீமதி , சந்த்ர 


ஸ்ரீமதி 


க கூரு 


அவனை 


யாவது 


னன் 

எங்கே 


ச . 


வரு 


சேகரர் ஊருக்குப் போகும்போது உன்னிடம் சொல்லிக் 

கொண்டுபோனாரா . 
ஸ்ரீ . இல்லையே . 
நாக . நான் நேற்று போய் விஜாரித்ததில் அவர் ஆள் கூட 

ஊரி 
லில்லை . 

அவன் எங்கேயோ போய்விட்டான் . 
யஜமா 

போயிருக்கிறானென்று 
கேழ்க்க போனேன் . சரி நேரமாகிறது . 

நான் போகி 
றேன் ( போகிறார் ). 
ஏண்டி ஸ்ரீமதி நாம் இந்தக் கூட்டத்தில் ஏன் கோர்ட்டுக்குப் 

போகவேண்டும் . 
ஸ்ரீ . என்னடி சுந்தரி நீ கூட இப்படி கேழ்க்கிறாயே . நான் 

கிருந்தால் என் மனம் கேழ்க்குமா ? அங்கே இருந்தால் 
முடிவு சமாச்சாரம் உடனே தெரியும் , இங்கிருந்தால் 
சமாச்சாரம் தாமதமாய் வருவது தவிற கவலை எவ்வளவு 

இருக்கும் . 
சுந் . சரி , உன் இஷ்டம் போல் செய் ( போகிறாள் ) . 

(( சூரியநாறாயணன் வருகிறான் ) . 
சூரி . ஸ்ரீமதி , உன்னைப்பார்க்கத்தான் வந்தேன் . 
ஸ்ரீ . வாருங்கள் . உட்காருங்கள் , என்ன சமாச்சாரம் , நீங்கள் 

வெகு நாள் இங்கே இல்லைபோலிருக்கிறதே . 
சூரி . ஆம் : காரணமும் உனக்கு தெரிந்த விஷயமே . ஆகிலும் 

அதை நான் இப்பொழுது கேழ்க்க வரவில்லை . 
தகப்பனார் பணத்தை எந்த பாங்கில் போட்டிருந்தார் ? 

இந்த கேஸ்விஷயமாய் தெரியவேண்டியிருக்கிறது சொல் . 
ஸ்ரீ . முதலில் ஒரு பாங்கில் போட்டிருந்தார் . அவர்கள் சரியாக 

வட்டி ஒன்றும் கொடுக்கிறதில்லையென்து வேறு பாங்கில் 
போட்டார் . அந்த பாங்கில் சந்த்ரசேகரரும் போட்டிருக் 

தாராம் . 
சூரி . கடன் ஏதாவது வாங்கிப்போட்டாரா ? 
ஸ்ரீ . பணமெல்லாம் போன பிறகு தான் கடன் வாங்கியும் போட் 

டிருப்பதாய் சொன்னார் . 


உன் 


க . 


ஸ்ரீமதி 


. 


ஸ்ரீ . அது 


கடன் யார் வாங்கிக்கொடுத்தது . 

எனக்குத் தெரியாது . இதோ அவரே வருகிறார் . 
அவரைக்கேளுங்கள் . ( நாகராஜர் வருகிறார் ) . அப்பா 
இவர் புருஷோத்தமருக்கு மூக்யமான சினேகிதர் . இந்த 
கேஸ் விஷயமாய் உண்மையைக் கண்டு பிடிக்க அவர் 
ப்ரயத்தனம் செய்கிறார் . நீங்களும் அவருக்கு வேண்டிய 

ஒத்தாசையை செய்யுங்கள் . 
நாக . அப்படியே செய்கிறேன் . என்ன அய்யா ! உங்களுக்குத் 

தெரியவேண்டியது . 
சூரி . நீங்கள் ஒரு பாங்கிலிருந்து வேறு பாங்குக்கு பணத்தை 

ஏன் மாற்றினீர்கள் . ஏமாற்றினவர் யார் . 
நாக . சந்திரசேகரர் என்னை பட்டணத்திற்கு கூட்டிப்போய் ஒரு 

பாங்கு காண்பித்தார் . அது நன்றாயிருந்தது . ஆகையால் 

அதில் போட்டேன் . 
சூரி . இதற்கு கடன் வாங்கியும் போட்டீர்களா ? 
நாக . ஆம் . 
சூரி . கடன் யார் வாங்கிக்கொடுத்தது . 
நாக . சந்த்ரசேகரர் தான் சிபார்சு செய்து வாங்கிக்கொடுத்தார் . 
சூரி . முன் போட்ட பாங்கில் கடன் வாங்கி போடவில்லையே . 
நாக . இல்லை . 
சூரி . இந்த பாங்கை நீங்கள் நேரில் பார்த்தீர்களா. அதன் ரூல் 

விபரமெல்லாம் பார்த்தீர்களா . 
நாக , எல்லாம் பார்த்துத்தான் போட்டேன் . 
சூரி . ஸ்ரீமதி தன்னை கலியாணம் செய்து கொண்டால் கடனை 

அடைப்பதாக அவரே சொன்னாரா ? நீங்கள் கேட்டீர் 


களா ? 


நாக . அவரே சொன்னார் . 
சூரி . அவ்வளவுதான் வேண்டியது . கான் போய் வருகிறேன் .. 
( போகிறான் ) . 

( வழியில் சிங் வருகிறார் . ) 
சிங் . உன்னைத் தான் பார்ப்பதற்குப் புறப்பட்டேன் . இங் 
கே நாகராஜர் ஸ்ரீமதி இவர்களை விஜாரித்துக் கொண் 


க .. 


ஸ்ரீமதி 
டேன் . முக்யமான சமாச்சாரங்கள் தெரிந்தன . சந்த்ரசே 
கரரையும் அவர் வேலைக்காரனையும் தேடும்படி ஆள் 

அனுப்பியிருக்கிறேன் . நீ என்ன செய்தாய் . 
சிங் . அந்தவேணி என்பவளுக்கு ஓர் ஆசைநாயகன் இருக்கிறான் . 

அவனை தேடி கூட்டி வரும்படி ஆள் அனுப்பியிருக்கி 

றேன் . 
சூரி . சந்த்ரசேகரன்தான் இவ்வளவு வேலையும் செய்திருக்கிறான் . 

அவனை நாம் விடக்கூடாது . இனி நாம் அவர்களைப் 
பார்ப்போம் வா . போகிறார்கள் ). 


அங்கம் 5 --- காட்சி 1 . 


செஷன்ஸ் கோர்ட்டு வெகு கூட்டம் . 

( சேவுகன் வருகிறான் . ) 
சே . Silence . பேசாதே . 

[ Judge கிரீசய்யர் வருகிறார் . எல் 
லோரும் 

எழுந்திருக்கிறார்கள் , 
குற்றவாளிபெட்டியில்நிற்கிறான் 

க்ளர்க் வருகிறார் . ] 
கிரீ . கிளர்க் , அஸ்ஸெர்களை கூப்பிடச்சொல் ( க்ளர்க் சொல்ல 

சேவுகன் கூப்பிடுகிறான் ) . பத்மனாப நாயுடு , பக்ருதீன் , 

புஜங்கராவ் , நாதமுனி அய்யங்கார் , எல்லாம் ஆஜர் . 
நாதமுனி . ( சலாம் செய்து ) துறைகளே என்னை மன்னிக்கவேண் 

டும் . 
கிரீ . என்ன துறை , துறை , நான் என்ன வெள்ளைக்காரனா ? 
நாத . துறைகளே நான் செவிடு , 
கிரீ . நீ சொல்வதை நான் நம்பவில்லை . 
நாத . இல்லை நான் செவிடுத்தான் . ( எல்லோரும் சிறிக்கிறார்கள் ) . 
பக்ருதீன் . சலாம் ! மகராஜ் , நம்கி கண் தெரியமாட்டான் . நான் 

கோர்ட்டுக்கு வந்தானில்லே . 
கிரீ , நீ என்ன சொல்வது ஒன்றும் தெரியவில்லை . 


18 


16 அ 


ஸ்ரீம் 


பக் . நம் கண் தெரியமாட்டான் ஸாமி . 
கிரீ . ஆகையால் தான் காது நன்றாய் கேழ்க்கும் . அஸெஸ ராய் 

இருக்கலாம் . க்ளர்க் இந்த முக்யமான கேசுக்கு இவர்கள் 

வேண்டாம் . அடுத்த கேசுக்கு இவர்கள் வரட்டும் . 
க்ளர்க் . நீங்கள் இருவரும் போகலாம் . ( போகிறார்கள் ) . 
கிரீ . புருஷோத்தமரே நீர் இந்த குற்றத்தை செய்ததுண்டா ? 
புரு . நான் ஒன்றும் சொல்லமாட்டேன் சாக்ஷிகளை விசாரியுங்கள் . 
கிரி . வக்கீல் இருக்கிறாரா . 
பாரிஸ்டர் சாமிநாதய்யர் நான் ஆஜராகிறேன் . ( அஸெஸர்கள் பிற 

மாணம் செய்து உட்காருகிறார்கள் .) 
பாரி . க்ரு , கனவான்களே சர்க்காருக்காக நான் இந்த கேஸில் 

ஆஜராகிறேன் . இந்த கேஸில் குற்றத்தை நேரில் பார்த்த 
சாக்ஷி கிடையாது . ஆகிலும் குற்றவாளி தான் இக்குலை 
யை செய்திருக்க வேண்டுமென்று தீர்மானிக்கக் கூடிய 
விஷயங்களிருக்கின் றன . அதெல்லாம் சாக்ஷியத்தால் 

தெரியவரும் . முதல் சாக்ஷி ஹ - சேன் . 
ஹூ . ( சலாம் செய்து பெட்டியில் பிறமாணம்செய்து நிற்கிறான் ) . 
பா . க்ரு , உனக்கு இந்த கேஸ் விஷயமாய் என்ன தெரியும் . 
ஹ . நான் இந்த குற்றவாளியை குலை நடந்த இடத்தில் பார்த் 

தேன் துப்பாக்கி கிடந்தது . அதை எடுத்துப்பார்த்தேன் . 
இரண்டு எழுத்து இருந்தது . இவர் சட்டையில் ரத்தம் 

இருந்தது . இந்தக்குலை யார் செய்ததென்று கேட்டேன் . 
பா.சா. கோர்ட்டாரவர்கள் கவனிக்க வேண்டும் . போலீஸ்காரன் 

முன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவோ என்னவோ 

சொல்ல வருகிறான் . 
கிரீ . கான்ஸ்டேபில் அந்த ஒப்புக்கொள்ளுதல் சாக்ஷியுமிருக் 

தாலும் சட்டப்படி செல்லாது அதை சொல்லவேண்டாம் . 
ஹு . சரி பிறகு நான் இவரை அரெஸ்டு செய்தேன் . ஜயிலில் 

கொண்டுபோய் அடைத்தேன் அவ்வளவு தான் . 
பா.சா. ( கிறாஸ் ) ரத்தம் சட்டையிலிருந்ததா . 
ஹூ . ஆம் . 


bi. 


ஒரத்திலெல் 


ஸ்ரீமதி 
பா . சா . அப்போது இவர் நின்று கொண்டிருந்தாரா உட்கார் 

தருந்தாரா. 
ஹூ . நின்றுகொண்டிருந்தார் . 
பா.சா. பிணம் கிடந்த இடம் சுத்தமான விடமா அழுக்கு படிந்த 

விடமா ? 
ஹூ . அவ்வளவு சுத்தமான இடமல்ல. 
பா . சா . ( துப்பாக்கியை சோதித்து ) இந்த துப்பாக்கியிலிருக்கும் 

எழுத்து நீ பார்த்தபோது இப்படித்தானே யிருந்தது . 
ஹ . ஆம் . 
பா . சா . எழுத்துகள் புதிதாப் எழுதப்பட்டிருந்தது போல் இருக் 

ததா . 
ஹூ . எங்கே பார்த்துச் சொல்லுகிறேன் ( பார்த்து ) ஆம் ! புதி 

தாய் எழுதின துபோல் தானிருக்கிறது , 
லாம் மங்கலா யிருக்கிறது . நடுவில் மட்டும் பளபள 

ளப் 
பாயிருக்கிறது . 
பா . சா . அவ்வளவுதான் கேள்வி . 
கிரீ . அடுத்த சாக்ஷி . 
பா . க்ரு . குப்புசாமி சாஸ்திரிகள் . 
கு . சா . ( தலையில் அடித்துக்கொள்வது போல் சலாம் செய்கிறார் . 

எல்லோரும்சிறிக்கிறார்கள் பிறமாணம் செய்து நிற்கிறார் . ) 
பா . க்ரு . ஓய் இந்த கேஸில் உமக்கு தெரிந்ததைச் சொல்லும் . 
கு . சா . இந்த குத்தவாளியை பிடித்துக்கொண்டு வந்தபோது 

நான் பார்த்தேன் . சட்டையில் ரத்தமிருந்தது . துப் 
பாக்கியில் அவர் பேர் இருந்தது . இதுதான் தெரியும் 

எனக்கு . 
பா . சா . ( க்றாஸ் ) நீர் பார்த்தபோது இன்னும் எத்தனை பேர்கள் 

பார்த்தார்கள் . 
கு . சா . அநேகம் பேர்கள் பார்த்தார்கள் . 
பா . சா . குறிப்பாய் சொல்ல முடியுமா ? 
கு . சா . நாகராஜர் , சந்த்ரசேகரர் , சுந்தரமய்யர் இன்னுமனேகம் 

பேர் இருந்தார்கள் . 


ஸ்ரீமதி 
பா . சா . சட்டையில் எந்த பாகத்தில் ரத்தமிருந்தது . 
கு . சா . அவ்வளவு குறிப்பாய் பார்க்கவில்லை . 
பா . சா . துப்பாக்கியில் எழுதியிருந்தது அவர் பேர் என்று உம 

க்கு எப்படித் தெரியும் . 
கு . சா . எனக்குத் தெரியாது அப்படி சொல்லிக்கொண்டார்கள் . 
பா . சா . அவ்வளவு தான் கேள்வி . 
கிரீ . அடுத்த சாக்ஷி . 
பா . க்ரு . பாப்பு ராவ் . 
பாப்புராவ் . பிறமாணம் செய்து நிற்கிறார் . 
பா . க்ரு . ஓய் இந்த கேஸில் உமக்கு தெரிந்ததைச் சொல்லும் . 
பாப்பு . குலை நடந்த இடத்துக்கு பின்புறம் என் வீடு . அந்தப் 

பெண் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்தேன் சற்று 
நேரத்திற்கெல்லாம் இவர் அங்கே வந்ததைப் பார்க் 

தேன் . இதுதான் எனக்குத் தெரியும் . 
பா . சா . ( க்றாஸ் ) அந்தப் பெண்போன பிறகு எத்தனை மணி நேரத் 

திற்கெல்லாம் குற்றவாளி அங்கே போன 
பாப்பு . அரை மணி யிருக்கும் . 
பா.சா. இந்த அறை மணியும் நீர் அங்கேயே நின்று பார்த்தீரா . 
பாப்பு . இல்லை . சற்று உள்ளே போவேன் , மறுபடி வருவேன் 

வந்த சமயத்தில் பார்ப்பேன் . 
பா . சா . அப்போது அவரைத் தவிற வேறு யாராவது போனார் 

களோ உமக்குத் தெரியாது . 
பாப்பு . தெரியாது . 
பா . சா . கீழ் கோர்ட்டில் நொங்கு செடி என்று சொன்னீர் பாரும் 

அந்தச் செடிக்குப் பின்னால் இருந்தாளா முன்னால் இருந் 

தாளா . 
பாப்பு . பின்னால் இருந்தாள் . 
பா . சா . அங்கே வேறு ஒருவர் ஒளிந்திருந்தால் உமக்குத் தெரி 

யாதே . 
பாப்பு . தெரியாது . 
பா , சா . அவ்வளவு தான் க்றாஸ் . 
பா . க்ரு . என் சாக்ஷிகள் இவ்வளவுதான் . 


ஸ்ரீமத் 


கசக 


. 


கிரீ . குற்றவாளி சாக்ஷி உண்டா . என்ன சொல்லுகிறீர் . 
புரு . நான் ஒன்றும் சொல்லக்கூடியதில்லை. சாக்ஷியுமில்லை. 
கிரீ . மிஸ்டர் க்ருஷ்ணராவ் கேஸ் விஷயமாய் என்ன சொல்லு 

கிறீர்கள் . 
பா . க்ரு . கனவான்களே . நான் ஆரம்பத்திலேயே சொன்னபடி 

இந்த கேஸில் நேரில் குலையை பார்த்த சாக்ஷி இல்லை . 
ஆகிலும் கொலை செய்கிறவன் ஒருவருமில்லாத சமயம் 
பார்ப்பானா சாக்ஷிகள வைத்துக்கொண்டு செய்வானா, 
யோஜித்துப் பாருங்கள் . ஆகையால் இதில் முக்யமாய் 
கவனிக்கவேண்டியது சந்தேகப்படக்கூடிய அம்சங்கள் . 
சர்க்கார் தரப்பில் விஜாரிக்கப்பட்ட 3 சாக்ஷிகளும் ஏன் 
பொய் சொல்லவேண்டும் . குத்தவாளியின் துப்பாக்கி 
அங்கே இருப்பானேன் . குத்தவாளி அப்பெண்ணைத் 
துடர்ந்துவர காரணமென்ன , அவர் சட்டையில் ரத்த 
மிருப்பானேன் . துப்பாக்கியில் அவர் பேர் முதல் எழுத் 
து இருப்பானேன் . இதைக் காட்டிலும் சர்க்கார் தரப் 
பில் எப்படி த்ருப்திகரமாய் குற்றத்தை ருஜு செய்யக் 
கூடும் . 

மேலும் குற்றவாளி துப்பாக்கி தன்னுடைய 
தல்லவென்று சொல்லவில்லை . தவிர , தான் குற்றம் செய்ய 

வில்லையென்றும் சொல்லவில்லை . 
பா . சா . கோர்ட்டாரவர்கள் கவனிக்கவேண்டும் . சர்க்கார் 

ரு 
செய்யவேண்டியிருக்க என் குக்காரர் குற்றம் செய்ய 
வில்லை என்று சொல்லவில்லை என்றும் சிறந்த புத்தி 
மானான என் சினேகிதர் இப்படி புத்தி தவறி சொல்வது 

சரி அல்ல . 
பா . க்ரு . சரி அவ்வளவுதான் . நான் கேஸைப்பற்றி சொல்லவேண் 

டியது . 
டா . சா . கனவான்களே , என் கக்ஷிக்காரர் திடீரென்று இந்தக் 

குற்றம் செய்யக்காரணமென்ன . உலகத்தில் எல்லோரும் 
ஒருவரை ஒருவர் குலை தான் செய்துகொண்டிருக்கிறார் 
அடிப்பது கூட காரணமில்லாமல் அடிக்கம 

க்கமாட் 
டார்களே . அதிலும் குலை காரணமில்லாமல் நடக்குமா . 


களா . 


கசஉ . 


ஸ்ரீமதி 


சர்க்கார் தரப்பில் குற்றவாளி ஏனிந்தக் குற்றத்தை 
செய்திருக்கக் கூடுமென்று ருஜுப்படுத்தவில்லை , என் 
குக்காரர் தானிதைச் செய்தார் என்று சொல்லக் 
கூடிய சாக்ஷியும் ஒருவருமில்லை . துப்பாக்கியை சற்று 
பாருங்கள் . ஏதோ பேரை அடித்து புதுபேர் எழுதி 
பிருக்கிறது . ரத்தக்கரை சட்டையில் படுவானேன் , 
சப்பாத்தி பழக் கரைபட்டால் கூட ரத்தக் கரைபோலத் 
தோன்றும் , அந்தப் பெண் அங்கே போன பிறகு வேறு 
ஒருவரும் போகவில்லை என்ற சாக்ஷியமில்லை . சர்க் 
கார் தரப்பில் குற்றவாளியின் மீது கேஸ் சந்தேகத்துக் 
கிடமில்லாமல் ருஜு செய்யவேண்டுமே யொழிய குற்ற 
வாளி ருஜ 

செய்ய கடமைப்பட்டவனல்ல . இவ்வளவு 
தான் என் கேஸுக்கு நான் சொல்லவேண்டியது . 
கிரீ . ( அஸெஸர்களைப் பார்த்து ) நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் . 
அஸெ . குற்றம் செய்ததாகத் தான் எங்கள் அபிப்பிராயம் . 
கிரீ . ( குற்றவாளியைப் பார்த்து ) அய்யா : இது கோரமான குற் 

றம் . சாக்ஷிகள் உமது பேரில் பொய் சொல்ல 
மில்லை . குற்றம் ருஜுவாயிருக்கிறது . 

து பொய் 
என்பதற்கு தகுந்த சாக்ஷியம் வந்தாலொழிய நீர் குற்றம் 
செய்ததாகத் தான் எண்ணக் 

அஸெஸர்களும் 
குற்றம் செய்ததாகவே அபிப்றாயப்படுகிறார்கள் , 
ஆகையால் , 
சூரி . ( ஓடிவந்து ) நில்லுங்கள் , நில்லுங்கள் , சாக்ஷிவந்து விட்டது. 
கிரீ . என்ன இது 

. 
பா . சா . ( சூரிய நாராயணன் ஏதோ காதில் சொல்ல ) 

சொல்ல ) கடவுள் 
கிருபையால் இந்த கேஸின் உண்மை விளங்கும் பொரு 
ட்டு நல்ல சமயத்தில் இரண்டு சாக்ஷிகள் எழுத்து மூல 

மான ஆதாரங்களுடன் வந்திருக்கிறார்கள் . 
கிரீ , ஆகா : அப்படியா நல்லது மிஸ்டர் க்ருஷ்ண ராவ் ஏன் அந்த 

சாக்ஷிகளை விஜாரிக்கக் கூடாது . 


காரண 


கூடும் . 


ஸ்ரீமத் 


கசங 


பா . க்ரு . ஆகா ! தடையில்லை . சர்க்காருக்கும் உண்மை விளங்க 

று சருத்தே பொழிய ஒருவனை தண்டிக்க 
வேண்டுமென்று வக்கீல் வைக்கிறதில்லை , 
கிரீ . மிஸ்டர் சாமினாதய்யர் , உங்கள் சாக்ஷிகளைக் கூப்பிடுங்கள் . 
பா . சா . சாக்ஷி ஷண்முகன் . 

( ஷண்முகன் பெட்டியிலேறிசத்யம் 

செய்து நிற்கிறான் ) . 
பா . சா . ஷண்முகா ! உன்னிடத்தில் அகப்பட்ட கடிதங்களை எடு , 

( எடுத்துக் கொடுக்க , க்ளர்க் வாங்குகிறார் ) . இதுகள் 

உனக்கு எப்படி அகப்பட்டன . 
ஷண் , சாமி இதுகள் என் எஜமான் சந்திரசேகரர் தோட்டத் 

தில் அகப்பட்டன . 
பா.சா. இந்த துப்பாக்கி யாருடையது ? 
ஷண் . என் எஜமானனுடையது . 
கிரீ . க்ளர்க் அக்கடிதங்களை வாசி பார்ப்போம் . 
க்ளர்க் . ராமனுக் 

க்கு , நமது சினேகிதர்கள் சிலரிடம் நமது பணத் 
தை அவர்களிடம் கொடுத்து நாகராஜர் வந்து கேட்டால் 
தாக்ஷண்யத்திற்காக 

கொடுப்பதுபோல் 
கொடுக்கச் சொல்லி 

இருக்கிறேன் . நாகராஜாரிடம் 
பணம் இருப்பதாய்ச் சொல்லி நீ அவர்களிடம் அவரைக் 
கூட்டிப்போய் ஆதாரம் வாங்கிக் கொண்டு பணம் கொடு 
க்கச் சொல் . நான் ஓர் அவசரமான காரியமாய் போகிற 
படியால் நீ இதை கவனிக்கவேண்டும் . சந்த்ரசேகரன் . 
( மற்ற கடிதம் ) ஸ்ரீமதிக்கு சந்த்ரசேகரன் எழுதியது . 
வேணி என்கிற பெண்ணை நான் வைத்திருந்தேன் . அவள் 
நானும் நீயும் செய்து கொள்ள இருந்த கலியாணத்தை 
தடுத்து என்னை அவமானப்படுத்த வந்தபடியால் அவளை 
நான் துப்பாக்கியால் சுட்டுவிட்டேன் , புருஷோத்தமன் 
அந்த சமயத்தில் தற்செயலாய் வந்தவன் . என் குற்றத் 
தை தான் செய்ததாக உன் பொருட்டு ஏற்றுக்கொண் 
டான் . 

சந்த்ரசேகரன் . 


என் 


கடன் 


ஸ்ரீமதி 


கிரீ . இந்தக் கையெழுத்து சந்த்ரசேகரருடையதென்று எப்படித் 

தெரிகிறது . 
மாஜி . எனக்குத் தெரியும் . என்னிடம் அவர் கடிதம் ஒன்றிருக் 

கிறது இதோ அந்தக் கடிதம் . 
கிரீ . ( பார்த்து ) ஆகா ! சரியாயிருக்கிறது . மாஜிஸ்ட்ரேட் 

மாஜிஸ்ட்ரேட் நீர் 
பெட்டியில் ஏறும் . 
மாஜி . (சத்யம் செய்து ) எனக்கு சந்திரசேகரன் கையெழுத்துத் 

தெரியும் . இந்த இரண்டு கடிதங்களும் அவர் கையெழுத்து 
தான் . இதோ அவர் எழுதின கடிதத்தின் எழுத்தும் 

அதேமாதிரி தானிருக்கிறது . 
கிரீ . சந்த்ரசேகரர் எங்கே ? 
மாஜி . விஜாரித்ததில் அவர் ஊரிலில்லையாம் . 
கிரீ . சரி . இந்தக் குற்றம் அவர் செய்ததாகத்தான் ஏற்படுகிறது . 
பா . சா . கோர்ட்டாரவர்களுக்கு சந்த்ரசேகரர் யோக்பதை இன் 

னும் தெரியவேண்டும் அடுத்தசாக்ஷியை விஜாரிக்கிறேன் 
கிரீ . அடுத்த சாக்ஷி யார் ? 
பா . சா . தயாகரன் . 
தயா , ( பெட்டியில் ஏறி சத்தியம் செய்து நிற்கிறான் ) . 
பா . சா . ஓய் இந்த கேஸ் விஷயமாய் உமக்குத்தெரிந்ததை சொல் 

லும் . 
தயா . நான் அந்த வேணி யை என்னை 

கலியாணம் செய்துகொள் 
ளும்படி கேட்டேன் . அவள் சந்த்ரசேகரனைத்தான் கலி 
யாணம் செய்து கொள்வேன் என்றாள் . அவள் மீது 
மோகத்தால் அவள் போனவிடமெல்லாம் அவளுக்குத் 
தெரியாமல் துடர்ந்து போனேன் . குலை நடந்த தினத்தி 
லும் போனேன் . சந்திரசேகரன் அங்கு எதையோ தேடிக் 
கொண்டு வந்தான் அவள் அவனைக்கண்டு தன்னை கலியா 
ணம் செய்து கொள்ளாமல் போனால் ஒரு உயிலைக்காட்டி 
அதைக் கொண்டு அவனை அவமானப்படுத்துவதாகச் 
சொன்னாள் . அவன் வீட்டிற்குபோய் பணத்துடன் வந்து 
அவளை எங்கேயாவது கூட்டிப்போய் கலியாணம் செய் 
வதாய்ச் சொல்லி போய் துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டு 


மேதி 


விட்டான் . நான் சப்தம் கேட்டதும் போய் பார்ப்பதற் 
குள் அவள் பிறாணன் போய்விட்டது . உடனே அவள் 
கையிலிருந்த உயிலை அவன் வேறுபுறம் பார்த்து திகை 
த்து விசனத்திலிருந்த போது மெள்ள எடுத்துக்கொண்டு 
ஒளிந்து கொண்டேன் . பிறகு இவர் வர்தார் . இவரிந்தக் 
குற்றத்தைத் தான் ஏற்றுக்கொள்வதாயும் தான் காதல் 
கொண்ட ஸ்ரீமதியை சந்த்ரசேகரன் மணந்து அவள் 
தகப்பன் பட்டகடனை தீர்க்கும் பொருட்டு அவன் உயிரு 
டனிருக்க வேண்டுமென்று சொல்லி , சந்த்ரசேகரனை 
அனுப்பிவிட்டார் . பிறகு துப்பாக்கியை எடுத்து வேறு 

பேர் எழுதினார் . பிறகு போலீஸ்காரர் வந்தார் . 
கிரீ . எங்கே அந்த உயில் .. 
தயா . இதோ . ( கொடுக்கிறான் ) . 

( கிரீசய்யர் க்ளர்க்கை முக்யமான பாகத்தை 

வாசிக்கச் சொல்லுகிறார் ) . 
க்ளர்க் . ( வாசிக்கிறார் ) என் சொத்து முழுவதும் புருஷோத்தமன் 

அடையவேண்டும் இதற்குமுன் சந்த்ரசேகரனுக்கு எழுதி 
வைத்த உயிலை இதனால் ரத்து செய்திருக்கிறேன் . சந்த்ர 
சேகரனுக்கு என் கந்தல் துணியை வைத்திருக்கிறேன் . 
அதனால் அவன் சொத்துப்போகும் விசனத்தால் வரும் 
கண்ணீரைத்துடைத்துக் கொள்ளட்டும் . ( எல்லோரும் 

சிறிக்கிறார்கள் ) . 
ஜட்ஜ் கிரீ . அஸெஸர்களே இந்த சாக்ஷிகளை கேட்டீர்களே . இப் 

போது என்ன சொல்லுகிறீர்கள் . 
அஸெ . இந்தக் குற்றம் செய்தது சந்த்ரசேகரன் . புருஷோத்தமன் , 

குற்றம் செய்தவரல்ல அவர் ஸ்ரீமதிக்காக இப்படி ஒப்புக் 

கொண்டது வெகு ஆச்சரியமே , 
கிரீ . புருஷோத்தமரே ! புருஷோத்தமனென்றால் நீர் தான் உம்மை 

விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது . (( எல்லோரும் கை 

கொட்டுகிறார்கள் ). 
( ஸ்ரீ . சந்தோஷத்தால் ) சகி ! என்னடி சொல்லுகிறார்கள் . 
சுந் . உன் புருஷோத்தமர் ஜெயித்தாரென்று சொல்லுகிறார்கள் . 


19 


கசசு 


ஸ்ரீமதி 


ஸ்ரீ . ( சந்தோஷத்தில் அவளைக் கட்டிக்கொள்ள ) என்னை ஏண்டி 

கட்டிக்கொள்ளுகிறே சீக்கிரம் அவர் வருவார் கட்டிக் 

கொள் . 
கிரீ . புருஷோத்தமரே ! உமது கீர்த்தி உலகமெல்லாம் பரவும் . 

இப்படி யார் பெண்மீது உண்மையான காதலுக்கு கட்டு 
பட்டு கொலையைக்கூட தான் செய்ததாக ஏற்றுக்கொள் 
வார்கள் . இந்த உயிலினால் சுந்தர ராஜர் சொத்து உம்மு 
டையதென்று எற்படுகிறது . சந்த்ரசேகரன் அதை அக் 
ரமமாய் அடைந்திருக்கிறான் . இனி அவனை தண்டிக்க 
வேண்டும் . வாரும் இப்படி என்னோடு 

உட்காரும் . 
( ஷேக்ஹேன்டு கொடுத்து பக்கத்தில் உட்காரவைக்கிறார் ) . 
புரு . அய்யா ! என் சிறமம் பெரிதல்ல , தன் தேகத்தில் இருந்த 

ஜூரத்தைப் பாராமல் ஜயிலில் என்னைப்பார்த்து குற் 
றத்தை ஒப்புக் கொள்ளாமலிருக்கும்படி செய்த ஸ்ரீமதி 
யின் சிறமம் இதைவிட பெரிது . எல்லாவற்றிற்கும் மேல் 
இந்த உத்தமனான சூரியநாராயணன் இந்த கேஸில் அலை 
து உண்மையை கண்டுபிடிப்பதில் இவன்பட்ட சிறமம் 
சொல்லிமுடியாது . அவன் எனக்குப் பதிலாய் இங்கே 
இருக்கவேண்டும் . ( கிரீ . சூரிய நாராயணனுக்கு ஷேக் 
ஹேண்டு கொடுத்து அவனையும் பக்கத்தில் உட்கார 
வைத்துக்கொள்ள எல்லோரும் கை கொட்டுகிறார்கள் ) . 


ங் 


அங்கம் 5-- காட்சி 5 . 
சூரியநாராயணன் வீடு . 


[ புருஷோத்தமன் சூரியநாறாயணன் வருகிறார்கள் ) .. 
புரு . சினேகிதா ! சினேகிதன் இருந்தால் இம்மாதிரியல்லவா இரு 

க்க வேண்டும் . 
சூரி . இல்லை . சினேகிதனிருந்தால் உன் மாதிரி இருக்க வேண் 

டும் . நிஜத்தை மறைத்து சினேகிதனை அலையவைத்து 
நம்பின பெண்ணை கஷ்டத்தில் கொண்டுவந்துவிட்டு ஒரு 


ஸ்ரீமத் 


கச 6 


வார்த்தையில் முடிக்கக்கூடிய சமாச்சாரத்தை செஷன்ஸ் 
கோர்ட்டு வரையில் போகும்படி செய்தாயே . இப்படித் 
தானிருக்கவேண்டும் . உலகத்தில் பேர் வாங்குகிற வழி 

உனக்குத் தெரிந்திருக்கிறது . 
புரு . ஆம் பிறர் சிலவின் பேரில் , சினேகிதா : நீ என்னை விடுதலை 

செய்ததுமல்லாமல் எனக்கு சொத்து ஏராளமாய் சம் 
பாதித்துக் கொடுத்திருக்கிறாயே . இந்த நன்றிக்கு பிரதி 

நானென்ன செய்கிறது . 
சூரி . இன்னொரு கொலை கேஸில் அகப்பட்டுக்கொள்ளுகிறது . 
புரு . நீ என்ன இப்படி கேலி செய்கிறாயே நான் செய்ததில் என்ன 

தவறு . நீ என் நிலமையிலிருந்தால் எப்படி செய்வாய் , 
ஸ்ரீமதி தகப்பனை இழந்தால் அவள் உயிர் வைத்திருப்பா 

ளா . அவளால் நானும் உயிர விடவேண்டியவன் தானே . 
சூரி . ஏன் அதை ஸ்ரீமதிக்கு சொல்லக் கூடாதோ . 

விட்டால் அவளும் உயிர் விடுவாள் . அதைப் பார்த்து 
அவள் தகப்பனும் உயிர் துறப்பார் என்று சொல்லக் 
கூடாதோ . இருந்தபோதிலும் நீ ஒருவரையும் யோஜனை 

கேளாமல் இப்படி செய்தது சுத்த பிசகு . 
புரு . அப்படி இல்லை ஸ்ரீமதி தன் தகப்பனை காப்பாற்றும் பொ 
ரு 

ட்டு அவனை கலியாணம் செய்து கொள்ள வேண்டியது 
அவசியமென்று எனக்குத் தோன்றிற்று நானும் அவளை 
அந்தப்படி செய்யச் சொன்னேன் . பிறகு அவள் வாக்கு 
தவறக்கூடாதென்று சந்த்ரசேகரனைக் காப்பாற்றினேன் . 

( ப்ரதாபசிங் வருகிறார் . ) 
சூரி . சிங் . வா இப்படி . நீ பிடித்த காரியத்தை நிறைவேற்றி விட் 

டாய் . சினேகிதா இந்த கேஸில் முக்யமாய் உனக்காக 
தேக சிறமத்தை சிறிதும் பாராமல் உழைத்தவர் இவர் . 
இவர் பேர் ப்ரதாபசிங் பேருக்குத் தகுந்த குணமுடைய 

வர் . இவருக்குத்தான் நீ நன்றி பாராட்டவேண்டும் . 
புரு . அய்யா ! வரவேண்டும் . தாங்கள் செய்த உபகாரத் துக்கு 
பிரதி உபகாரம் செய்து என்னால் முடியாது . 

தங்கள் 
சினேகம் எனக்குக் கிடைத்தது என் அதிர்ஷ்டம் . 


கசஅ 


ஸ்ரீமதி 


சிங் . அய்யா ! முதல் அதிர்ஷ்டம் , உங்களுக்கு சூரிய நாராயணன் 

சினேகம் கிடைத்தது . இதுவறையில் அவர் தூங்க 
வில்லை . அதிருக்கட்டும் சந்த்ரசேகரனைக் கண்டு பிடித்து 

இனி அவனுக்குத் தகுந்த தண்டனை விதிக்கவேண்டாமா . 
புரு . அய்யா ! இதென்ன தாங்கள் போலீஸ் டி.பார்ட்மெண் 

டாதலால் இப்படி பேசுகிறீர்கள் . அவரை தண்டிப் 
பதில் என்ன ப்ரயோஜனம் நாம் அடைந்த கஷ்டம் அத 
னால் தீர்ந்து விடுகிறதா அவர் செய்த தீங்குக்கு அவரை 
தண்டிக்க வேண்டியவர் பகவான் ஒருவரே . நாம் யார் 

அவரை தண்டிக்க . 
சிங் . நீங்கள் அப்படி சொல்லலாகாது . 

அவரை தண்டிடிக்காமல் 
நாம் விடக்கூடாது . 
ராம . ( திடீரென்று வந்து ) அவரை தண்டித்தாகிவிட்டது . 
சூரி . ராமா ! உன்னைத் தான் இப்போது நினைத்தேன் . நீயே 

வந்துவிட்டாய் அவனை விசாரிக்க வில்லையே அதற்குள் 

தண்டிக்கவாவது . 
ராம . அவன் விஜாரணையாகி தண்டிக்கிற வறையில் பொறுக்க 

வில்லை . இந்த சமாச்சாரமெல்லாம் கேட்டவுடனே துப் 
பாக்கியால் தன்னையே சுட்டுக்கொண்டு பிறாணனை விட்டு 

விட்டான் . 
புரு . அய்யோ ! நான் அவனைக்கண்டு அவனுக்கு தைரியம் சொல் 

லி கூட்டி வரலாமென்றிருந்தேனே . அவனுக்கு இந்த 

சொத்தில் பாதி கொடுக்கலாமென்று இருந்தேனே . 
சூரி . அய்யோ ! உயிலை ஒளித்ததற்கு அந்த உயிலில் கண்டபடி 

அவன் சித்தப்பா கந்தல் துணியை தேடி எடுத்து அவன் 
கண்ணை துடைக்கலாமென்று பார்த்தேனே . போய் விட் 
டானே . 

அவனுமிருந்து நீ அவனுக்கு பாதி சொத்து 
கொடுத்தால் உயிலில் கண்டபடி கந்தல் துணியால் அவன் 
முகத்தை துடைக்கவில்லை யென்றல்லவா நான் வியாஜ் 
யம் உன் பேரில் செய்வேன் . அதிருக்கட்டும் அவன் எப் 
படி உயிலை ஒளிக்க முடிந்தது . 


. 


ஸ்ரீம 


கசிவு 


புரு . எனக்கும் ஆச்சரியமாய்த் தானிருக்கிறது . 

( நாகராஜய்யர் ஸ்ரீமதி வருகிறார்கள் ) 
வாருங்கள் நாகராஜரே ! ஸ்ரீமதியின் உடம்பு சௌக்யமா ? 
ஸ்ரீ . போகக்ஷேமம் விஜாரிக்கிறது வெகு அழகாயிருக்கிறது சற்று 

நேரம் சூரியநாராயணய்யர் வராதிருந்தால் உங்கள் தண் 
டனையை கேழ்க்கிறவர்கள் என் மரணத்தையும் கேட்டி 

ருப்பார்கள் . 
நாக . ஸ்ரீமதி புருஷோத்தமனிடம் காதலினால் நீ இவ்வளவு அன்பு 

காட்டினாய் என்று இது வறையில் எனக்குத் தெரியவில் 

லையே . 
ஸ்ரீ . அப்பா ! இனி சொல்லத்தடையென்ன உங்கள் கவலையை 

நீக்கும் பொருட்டே அந்தப்பாவியை கலியாணம் செய்து 
கொள்ள சம்மதித்தேன் . ராமன் நல்லவேளையாய் அவன் 
இறந்து போனதாய் சமாச்சாரம் கொண்டுவந்தபடியால் 
இனி சொல்லலாம் . அவன் என்னை அடிக்கடி கேட்டும் 
நான் சம்மதிக்காததைக்கண்டு இப்படி மோசம் செய்தி 

ருக்கிறான் . 
காக . ஸ்ரீமதி ஒரு வார்த்தை அவனிடம் உனக்கு காதலில்லையெ 

ன்று சொல்லியிருந்தால் அவனை சினே செய்யவே 
மாட்டேனே . இந்த ஆபத்து வராதே . என்னிடம் சொல் 

லாமலே இப்படி செய்துவிட்டாயே . 
புரு . நல்லது . நமது சினேகிதன் இதெல்லாம் எப்படி கண்டு பிடி 

த்தான் . அதை கேழ்ப்போம் , அவன் சொல்லட்டும் . 
சூரி . அது கிடக்கிறது சந்த்ரசேகரன் உயிலை எப்படி ஒளித்தான் 

அதைச்சொல் . 
புரு . என் சிறிய தகப்பனார் சாகும் சமயத்தில் எழுந்திருந்து சந்த் 

ரசேகரனை முழித்துப் பார்த்து வைது விட்டு பிறகு 
பிறாணனை 

விட்டார் . அவன் அவர் பக்கத்திலேயே 
இருந்து உபசாரம் செய்தான் . நான் அவர் பக்கம் போவ 
தே இல்லை . ஆகையால் அவர் என்னை விரோதித்துக் 
கொண்டு அவனிடம் பிரியமாயிருந்தார் . அப்போது 


க 


கரு ) 


ஸ்ரீமதி 


உயில் 

அவனுக்கு எழுதிவைத்தார் . பிறகு என் பேரில் 
பிரியம் ஏற்பட்டு எனக்கு உயில் எழுதிவைத்து சொல்லி 
யனுப்பினார் . அவர் எனக்கு அவசரமாய் சொல்லியனுப்ப 
சொன்னபடி சொல்லியனுப்பாமல் அவர் நான் வந்துவிட் 
டதாக நம்பி பேசின சமாச்சாரத்தை தெரிந்து என் குறல் 
போல் அவருக்குக் காட்டி திறவுகோல் வாங்கி உயிலை 
மாற்றி இருக்கிறான் . அவர் சாகும் போது ஏதோ இரண்டு 
உயில் , இரண்டு உயில் என்றும் ஒன்றைக் கொளுத்திவிடு 
கொளுத்திவிடு என்றும் சொன்னார் . அவன் அவரை பித 
ற்றுகிறார் என்றான் . அவர் இவனை வைத்தையும் என்மீது 
அவர் ப்ரியமாயிருந்ததையும் பார்த்து எனக்கும் சந்தேக 
மாயிருந்தது அப்போது இருந்தவர்கள் எல்லோருக்கும் , 
சந்த்ரசேகரன் மீது சந்தேகம் தான் . எனக்கு அதன் உண் 
மையெல்லாம் இப்போது தான் தெரிகிறது . இந்த பாபி 

இப்படி செய்வானென்று நான் நினைக்கவேயில்லை . 
சிங் . நல்லதய்யா : நான் இனி போய் வருகிறேன் . இனி என் 

காரியத்தை பார்க்கவேண்டாமா ? 
புரு . அய்யா ! தாங்கள் செய்த உதவிக்கு என் ஞாபகமிருக்கும் 

பொருட்டு நான் அனுப்பப் போகிற தங்கமெடலை அங் 

கீகரிக்கவேண்டும் . 
சிங் . அப்படியே செய்கிறேன் ( போகிறார்கள் ) . 


அங்கம் 5- காட்சி 6 . 


நாகராஜய்யர் வீட்டு அறை . 

( புருஷோத்தமன் சூரிய நாறாணன் 

வருகிறார் கள் . ) 
புரு . சினேகிதா ! நீ என் ரகசியத்தை யெல்லாம் எப்படி கண்டு 

பிடித்தாய் அதை சொல் பார்ப்போம் . 
சூரி . ஆகா ! சொல்லுகிறேன் , ஆனால் ஸ்ரீமதியையும் நாகராஜ 

ரையும் வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன் . அவர் 
களும் கேழ்க்கவேண்டும் . 


ஸ்ரீமதி 


க 


புரு . சினேகிதா : நாகராஜர் கடனை நான் அடைக் : வேண்டாமா ? 
சூரி . சினேகிதா : உனக்கு என்ன இன்னும் கனவோ சந்த்ர 

சேகரன் , நாகராஜர் பணத்தை என்ன செய்தான் . அது 
அப்படியே வேறு பரங்கில் சந்திரசேகரன் பேரிலிருக் 
கிறது . கடன் என்று கொடுத்ததெல்லாம் உன் பணம் 

. 
தான் . கோர்ட்டில் ராமனுக்கு அவன் எழுதின காகிதத் 
தை வாசித்தார்களே . நீ கவனிக்கவில்லையோ அந்தப் 
பணமும் சேர்ந்து பாங்கிலிருக்கிறது . 

( ஸ்ரீமதி , சுந்தரி , நாகராஜர் வருகிறார்கள் . ) 
நல்லது , சினேகிதா ! ஸ்ரீமதியும் நாகராஜரும் வந்துவிட்டார் 
கள் உட்காருங்கள் (உட்காருகிறார்கள் ) இனி என் கதை 
யை சொல்லுகிறேன் கேளுங்கள் நாகராஜரைப் பார்க் 
கும் வறையில் எனக்கு சந்த்ரசேகான் மீது சந்தேகமா 
யிருந்தது . நாகராஜர் , சந்திரசேகரன் பாங்கில் போட 
வும் கடன் வாங்கிக் கொடுக்கவும் ஒத்தாசை செய்தா 
ரென்றும் தானே ஸ்ரீமதி தன்னை கலியாணம் செய்து 
கொண்டால் 

தீர்ப்பதாகச் சொன்னதாகவும் 
சொன்னவுடனே இதெல்லாம் சந்த்ரசேகரன் வேலை யென் 
று நிச்சயித்துக்கொண்டேன் . சந்த்ரசேகரன் நடவடிக் 
கைகள் தெரியராமனையும் , ஷண்முகனையும் வெகு சிறமப் 
பட்டு கண்டு பிடித்தேன் . ஷண்முகனுக்கு சந்த்ரசேகரன் 
மீது கோபம் அதிகமாக இருப்பதாகத் தெரிந்தது அவனு 
க்கு பணம் கொடுத்து சினேகம் செய்து அவனிடம் 

இருந்த கடிதங்களை வாங்கிக்கொண்டேன் . 
புரு . ஸ்ரீமதி எனக்கு இப்போது தான் ஞாபகம் வருகிறது சந்த்ர 

சேகரன் தானே இக்கொலை செய்ததாக எழுதிய கடிதம் 
கோர்ட்டில் வாசித்தார்களே . அதோடு நான் உனக்கு 

அவன் எழுதின கடிதம் ஒன்று அனுப்பச் சொன்னேனே . 
ஸ்ரீ . ஆம் ! அனுப்பினார் அதில் தான் நீங்கள் குலை செய்ததைத் 

தான் நேரில் பார்த்ததால் இங்கே இருந்தால் உங்களுக்கு 
விரோதமாய் சாக்ஷி சொல்லவேண்டி வருமென்று வெளி 


கடனை 


ஸ்ரீமதி 


அது தானே . 


தேசம் போவதாய் எழுதினாரே . 
புரு . என்ன : என்ன : நான் குலை செய்ததை அவன் பார்த்தானா. 

அப்படி எழுதினானா என்ன . 
ஸ்ரீ . இதோ பாருங்கள் கடிதத்தை ( கொடுக்கிறாள் ) . 
புரு . ( அதைப் பார்த்து ) அடே பாபி இந்தக் கடிதத்தையும் மறை 

த்து வேறு கடிதம் எழுதியிருக்கிறானே . 
சூரி . இப்போது அவன் யமனைக்கூட ஏமாற்றிவிட்டு இங்கே 

தப்பித்துக்கொண்டு வந்து ஸ்ரீமதியை கலியாணம் செய் 

துகொள்ள யோஜித்துக்கொண்டிருப்பான் . 
ஸ்ரீ . ( திகிலடைந்து ) அய்யோ : அவன் பிழைத்துவந்தால் என்ன 

செய்கிறதென்று கூட எனக்கு பயமாயிருக்கிறது . 
சூரி . பாவம் ! ஸ்ரீமதி அவன் பேரை கேழ்க்கும் போதே நடுங் 

குகிறாள் . பிறகு ஸ்ரீமதி சமாச்சாரங்களை கேளுங்கள் 
அந்த வேணியின் மீது ஆசைவைத்த தயாகரனை சிங் 
விசாரித்துக்கொண்டு வந்தான் . அவனைத் தேடிப் பிடிப் 
பது வெகு கஷ்டமாயிருந்ததாம் . அவனுக்கும் பணத் 
தாசை அதிசமா யிருந்தது . அவனுக்கு அவன் இஷ்டம் 
போல் பணம் கொடுத்தேன் . அவன் பிறகு உயிலைக் 
காண்பித்து தான் 

சங்கதிகளைச் சொன்னான் . 
உடனே அவர்களுக்கெல்லாம் மறுபடி பணம் கொடுத்து 
இங்கே கூட்டிவருவதற்குள் விஜாரணை ஆகிவிட்டது . 
சிலர் விஜாரணை முடிவான பிறகு இதையெல்லாம் கேழ் 
க்கமாட்டார்கள் என்றார்கள் . நான் வந்தது வரட்டு 
மென்று என்னையும் கவனிக்காமல் கூட்டத்தில் உட்கார்ந் 
திருந்தவர்கள் தலை மீது கூட கால் வைத்து ஓடிவந்தேன் . 
இந்த சேவுகப்பயல் விடுகிறானா . அவன் வழி மறித்தான் . 
அவனுக்கு பணம் கொடுத்தேன் . மற்ற சமாச்சாரங்கள் 

புருஷோத்தமனைத் தவிற மற்றவர்களுக்குத் தெரியும் . 
புரு . ஏன் எனக்குத் தெரியாமலென்ன . 
சூரி . நீ அங்கே நடந்த விஜா ரணை எதை கவனித்தாய் . உனக்கு 

அநுகூலமான கடிதங்கள் வாசிக்கும் போது கூட உனக் 
தூக்குமேடை ஞாபகம் தானே . 


கண்ட 


க்கு 


ஸ்மதி 


கருக 


ره 


புரு . சினேகிதா ? என்னால் உனக்கு சிறமம் தவிற பணச் சிலவும் 

ஏராளமாய் ஆகி இருக்கிறது . உன் சிலவுக்கெல்லாம் 
பாங்கிலிருக்கும் என் பணத்தை நீ எடுத்துக்கொள்ள 

வேண்டும் . 
சூரி . சினேகிதா ! நான் செய்த உபகாரமெல்லாம் உன் சொத்து 

பூறாவும் உத்தேசித்து தான் செய்தேன் . இப்படி அறை 

குறையாய் கொடுத்தால் நான் வாங்குவேனா. 
புரு . நானே உன் சொத்தல்லவா . 
சூரி . ஸ்ரீமதி கோபிக்கப் போகிறாள் . இனி அப்படி சொல்லாதே . 
ஸ்ரீ . (சிறித்துக்கொண்டு ) நீங்கள் சொல்லுவது எனக்கு அர்த்த 

மாகவில்லையே 
சூரி . இதோ அர்த்தமாகும்படி செய்கிறேன் பார் , நாகராஜரே , 

சுந்தரி நீங்கள் வாருங்கள் , வேறு ஒருவேலை இன்னும் 
பாக்கியிருக்கிறது . ( நாக , சூரி , சுந்தரி போகிறார்கள் . ) 

[ புரு . பறபறப்புடன் ஸ்ரீமதியை 

கட்டிக்கொள்ள வருகிறார் . ) 
ஸ்ரீ . ( எட்டிப்போய் ) அய்யா : அங்கேயே இருங்கள் டக்கத்தில் 

வர வேண்டாம் . 
புரு . என்ன ஸ்ரீமதி அய்யாவாவது அப்பாவாவது இதெல்லாம் 

என்ன சந்த்ரசேகரனோடு உன் ஒப்பந்தம் தீர்ந்தது 
னி பழய ஒப்பந்தம் 

நிலைத்து விட்டது 
இப்படி . 
ஸ்ரீ . ( எட்டிப்போய் ) நான் ஏழை புருஷோத்தமனை கலியாணம் 

செய்து கொள்ள சம்மதித்தேனே யொழிய பணக்கார 
புருஷோத்தமனை கலியாணம் செய்து கொள்வதாய் சம் 

மதிக்கவில்லை . 
புரு . ஸ்ரீமதி இதை நானல்லவா சொல்லி உன் மீது கோபித்துக் 

கொள்ளவேண்டும் . நீ தான் ஏழை புருஷோத்தமனெ 
ன்று என்னைத் தள்ளிவிட்டு பணக்கார சந்த்ரசேகரனை 

கலியாணம் செய்துகொள்ள சம்மதித்தாய் . 
ஸ்ரீ . அது உங்கள் நிர்ப்பந்தத்தால் தானே நான் உங்கள் உத்திர 

வின் பேரில் செய்தேன் . பணக்கார புருஷோத்தமனுக்கும் 


தான் 


வா 


20 


கருச 

ஸ்ரீமதி 
ஏழை ஸ்ரீமதிக்கும் எப்படி கலியாணம் நடக்கக்கூடும் . 
புரு . ( ஓடிவந்து அவளை கட்டிக்கொண்டு ) ஓகோ அப்படி சொல் . 

இனி நீ ஏழை அல்ல உன்னை நான் விடமாட்டேன் . 
நீயும் பணக்கார ஸ்ரீமதி . தான் ( அவளை முத்தமிட்டு ) 
கண்ணே உன் தகப்பன் பணமெல்லாம் அப்படியே சந்த்ர 
சேகரன் பேரில் வேறு பாங்கிலிருக்கிறது . இதற்கு சாக்ஷி 

சூரிய நாராயணன் ( சூரிய நாராயணன் வருகிறான் ) . 
சூரி . ஒகோ : என்ன இதற்க்குள் சண்டையாகி சாக்ஷி கூப்பிடும் 

வறையில் வந்துவிட்டதா. 
புரு . சினேகிதா ! ஸ்ரீமதி பணக்காரியா ! ஏழையா ! 
சூரி . உன்னைவிட பணம் அதிகமாயிருக்கிறது அவளுக்கு . 
புரு . அப்படியானால் ஸ்ரீமதி நீ என்னை விடப் பணக்காரி , நான் 

உன்னை கலியாணம் செய்து கொள்ளமாட்டேன் . 
ஸ்ரீ . அதிக பணத்தை தானம் செய்து விடுகிறேன் . அப்புறம் 

என்ன செய்வீர்கள் . 
புரு . அப்படி ஏதாவது நீ செய்துவிடாதே . முன்னால் என் கட 

னைக் கொடு . சினேகிதா ! சந்த்ரசேகரர் கொடுத்த பண 
மெல்லாம் என் சொத்திலிருந்து தானே கொடுத்திருக் 
கிறார் . ( நாகராஜர் , சுந்தரி வருகிறார்கள் ) . நீ தான் 
அந்தக் கடனை கொடுக்கவேண்டும் . கடனை கொடுத்தால் 

தான் உன்னை கலியாணம் செய்து கொள்வேன் . 
நாக . நல்லவேளை இந்த சந்தேகத்தைத் தான் தீர்த்துக்கொள்ள 

இங்கே வந்தேன் . அந்தப் பணம் புருஷோத்தமருடைய 

தா . 
சூரி . புருஷோத்தமா ஸ்ரீமதி நீங்கள் இது விஷயமாய் கவலைப் 

படவேண்டாம் . பகவான் கணக்காய் வைத்திருக்கிறார் . 
சந்த்ரசேகரன் வாங்கிக் கொடுத்த கடன் துகை அப்படி 
யே பாங்கிலிருக்கிறது . அதை ஸ்ரீமதி புருஷோத்தமனு 
க்கு கொடுத்தால் இருவருக்கும் சொத்து சமமாகிவிட் 

( ஸ்ரீமதி ஓடிப்போய் புருஷோத்தமனைக் கட்டிக் 
கொண்டு சந்தோஷமாய் நிற்க்கிறாள் . ) 


ஸ்ரீமதி 


என சுந்தரி உன் முகமென்ன அதிக சந்தோஷத் 
தைக காட்டுகிறதே . சங்கதி என்ன . 
சூரி . ஸ்ரீமதி நான் வெகு காலமாய் உன் மீது வைத்திருந்த காதல் 

உன் பக்கத்திலேயே இருந்து உன் அழகையும் குணத் 
தையும் அடைந்த சுந்தரியின் மீது சென்று அவளும் 
என்னை கலியாணம் செய்து கொள்ள சம்மதித்துவிட் 

டாள் . 
புரு . சினேகிதா ! எங்கே என்னைப் பார் . ஸ்ரீமதியைத்தவிற வேறு 

பெண்ணை கலியாணம் செய்துகொள்வதில்லை யென்று 
கோபித்து காசி யாத்திரை போனவன் நீ தானோ சுந்தரி 
யை கலியாணம் செய்வதற்க்கு , யதார்த்தமாய் காசி யாத் 
திரைபோய் வந்தாயோ ? சினேகிதா ? பகவான் செயலை 
நான் என்ன சொல்லுகிறது . உன் மனக்குறை நீங்காமல் 
நான் ஸ்ரீமதியை கலியாணம் செய்துகொள்வதா 
றும் யோஜனை இப்போது தான் செய்கேன் . உடனே 

சுந்தரியையே நீ கலியாணம் 
கொள்ளும்படி அனுக்ரகம் செய்தார் . 
நாக , இனி தாமதம் செய்வானேன் . 

கலியாணமும் 
சேர்ந்து நடக்கட்டும் . ஸ்ரீமதி இந்த மாலையை புருஷோத் 
தமனுக்கு போடு , சுந்தரி நீ இந்த மாலையை சூரிய நாறா 
யணனுக்குப் போடு . ஸ்ரீமதி புருஷோத்தமன் , சுந்தரி , 
சூரிய நாராயணன் எல்லோரும் ஆகாசத்திலிருக்கும் 
சூரியன் போல் எப்போதும் பிரகாசித்துக் 

காண்டு 
விளங்குவார்களாக . 

( மாலை மாற்றிக் கொள்கிறார்கள் ) 
சகல வாத்யம் வாசிக்கப்படுகிறது 


என் 


பகவான் 

நமது 


செய்து 


இரண்டு 


மங்களம் . 


பிழை திருத்தம் , 


பிழை 


திருத்தம் . 


அவனை 
உன் 


ஏன் 


திருந்து 


9 ராம 


25 13 அவளை 
27 121 என் 
34 17 ருஜு 

ராஜு 
35 26 போகிறார் ) 

போகிறார் 
39 20 சுந்த்ர 

சுந்தர 
40 18 டைரக்டர்கள் , 

டைரக்டர்கள் 
43 30 பெணனை 

பெண்ணை 
50 25 தணிந்தே 

குனிந்தே 
55 18 என் 
57 17 (0) இதற்குள்ளிருக்கும் வரி [ ] இதற்குள்ளிருக்கும் வரி 

கள் கீழே போக வேண்டும் கள் இங்கே வரவேண்டும் 
57 25 திருந்தும் 
60 7 ஒன்றும் 

ஒன்று 
79 5 

கடனதை என்பதன் முன் 

ராம என்பதை சேர்க்கவும் 
79 

ராம என்பதை அடிக்கவும் 
80 3 | வே - ஒ 
81 16 தங்கள 
95 13 தாம் 
101 10 உன்ன 

என்ன 
118 

அவரை என்பதின் பிறகு 

கட்டி என்பதை சேர்க்கவும் 
127 6 

3 - வது ஹுஸேன் , என்ப 
தின் முன் இந்த ( அடைபா 

ளத்தை சேர்க்கவும் 
127 6 ( மிலிடரி 

மிலிடரி 
128 131 வதவத்தின் 

தைவத்தின் 
135 26 யென்து 
138 126 சாக்ஷியு 

சாக்ஷிய 
143 |19 | ராஜாரிடம் 

ராஜரிடம் 
146 1 

ஸ்ரீ என்பதன் முன் இந்த 

அடையாளம் சேர்க்கவும் 
146 1 (சந்தோஷ 

சந்தோஷ 


வே - க 


தாங்கள் 


தான் 


- 


யென்று 


... 


* 


1 


* 
18 


